மலைப்பிரசங்கம்‌ 


வசனம்‌ வசனமாக 


மத்தேயு 5,6,7 


வேத பாடசாலை 
67, பராக்கா ரோடு 
கீழ்ப்பாக்கம்‌ 


சென்னை - 600 010 


The Sermon on the Mount (Matthew 5, 6,7) 
Booklet - 33 
Tamil 


© IBL 2003 


Cover Credit : Cynthia Kingston 
Printed by 


For additional booklets write to: 
India Bible Literature, 

67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 


Ph: 26425166 Fax: 26428298 
E-mail: ibl. maa @iblchennai.org 


முன்னுரை 
்‌ முதல்‌ கிறிஸ்தவ தியான முகாம்‌'' 
(மத்தேயு 4:23-5:1) 


கிறிஸ்துவைப்‌ பின்பற்றாத பலரும்கூட மலைப்‌ பிரசங்கத்தில்‌ 
இயேசுவானவரின்‌ போதனைகளுக்கு ஒப்புதல்‌ அளிப்பார்கள்‌. 
காலம்காலமாக, அறிஞர்களும்‌, அரசியல்வாதிகளும்‌, கவிஞர்களும்‌ 
இதைப்‌ பிரசங்கித்தது யார்‌ என்று அறியாமலே இதன்‌ வார்த்தைகளை 
மேற்கோளாகப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்கள்‌. இயேசுவானவரின்‌ 
பிரசங்கங்களிலேயே இதைவிட அதிகமாக எடுத்துக்‌ கூறப்பட்டது 
எதுவும்‌ கிடையாது, சரியாகப்‌ புரிந்துகொள்ளப்பட்டதும்‌ கிடையாது. 





மலைப்‌ பிரசங்கத்தின்‌ பின்னணி 

இந்தப்‌ பெரிய பிரசங்கத்தை நாம்‌ ஆராய்வதற்கு முன்பாக அதன்‌ 
பின்னணியை அறிந்துகொள்ளுவது முக்கியமாகும்‌. மத்தேயு அதன்‌ 
பின்னணியை இவ்வாறு விவரிக்கிறார்‌: ““ பின்பு, இயேசு கலிலேயா 
எங்கும்‌ சுற்றி நடந்து, அவர்களுடைய ஜெப ஆலயங்களில்‌ உபதேசித்து, 
ராஜ்யத்தின்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்து, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த 
சகல வியாதிகளையும்‌ சகல நோய்களையும்‌ நீக்கிச்‌ சொஸ்தமாக்கினார்‌. 
அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும்‌ பிரசித்தமாயிற்று. அப்பொழுது 
பலவித வியாதிகளையும்‌ வேதனைகளையும்‌ அடைந்திருந்த சகல 
பிணியாளிகளையும்‌, பிசாசு பிடித்தவர்களையும்‌ சந்திரரோகிகளையும்‌, 
திமிர்வாதக்காரரையும்‌ அவரிடத்தில்‌ கொண்டுவந்தார்கள்‌; அவர்களைச்‌ 
சொஸ்தமாக்கினார்‌. கலிலேயாவிலும்‌, தெக்கப்போலியிலும்‌, 
எருசலேமிலும்‌, யூதேயாவிலும்‌, யோர்தானுக்கு அப்புறத்திலும்‌ இருந்து 
திரளான ஜனங்கள்‌ வந்து, அவருக்குப்‌ பின்சென்றார்கள்‌. 





“அவர்‌ திரளான ஜனங்களைக்‌ கண்டு மலையின்மேல்‌ ஏறினார்‌; 
அவர்‌ உட்கார்ந்தபொழுது, அவருடைய சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ 
வந்தார்கள்‌. அப்பொழுது அவர்‌ தமது வாயைத்‌ திறந்து அவர்களுக்கு 
உபதேசித்துச்‌ சொன்னது என்னவென்றால்‌...'' (மத்‌. 4:23-5:2). 

இதைத்‌ தொடர்ந்து இந்தப்‌ பின்னணியில்‌ இயேசுவானவரின்‌ 
பெரிய பிரசங்கம்‌ ஐந்தாம்‌, ஆறாம்‌ மற்றும்‌ ஏழாம்‌ அதிகாரங்களில்‌ 


3 


கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தப்‌ பெரிய போதனை கொடுக்கப்பட்ட 
பின்னணி உங்களுக்குப்‌ பிடித்திருக்கிறதா? நான்‌ இதை ““முதல்‌ கிறிஸ்தவ 
தியான முகாம்‌'' என்று அழைக்கிறேன்‌. இன்றைய பிரசங்கங்களைப்‌ 
போல இது ஒரு பிரசங்கம்‌ அல்ல. ஆனால்‌ ஒரு மலையுச்சியில்‌ நடத்தப்‌ 
பட்ட தியான முகாமில்‌ இயேசுவானரால்‌ கொடுக்கப்பட்ட 
போதனையாக இருக்கிறது. 





இயேசுவானவர்‌ தமது மூன்றாண்டுகாலப்‌ பொது ஊழியத்தை 
முடித்தபோது, தாம்‌ கைதுசெய்யப்பட்டு, சிலுவையில்‌ அறையப்‌ 
படுவதற்கு முன்பாகத்‌ தமது இறுதி மணி நேரங்களை ஒரு மேல்‌ அறையில்‌ 
தம்மால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டு, பயிற்சியளிக்கப்பட்ட அப்போஸ்தலர்‌ 
களுடன்‌ தனியாகக்‌ கழித்தார்‌. அந்தப்‌ பின்னணியில்‌ இந்தப்‌ 
பிரசங்கத்தைச்‌ செய்தார்‌. இதை இயேசுவானவர்‌ தமது சீஷர்களோடு 
கழித்த ' “இறுதிக்‌ கிறிஸ்தவ தியான முகாம்‌”' என்று நான்‌ குறிப்பிடுகிறேன்‌ 
(யோவான்‌ 13-14). 

இந்த முதல்‌ கிறிஸ்தவ தியான முகாமின்‌ பின்னணியைப்‌ பற்றி 
மத்தேயு கூறியவைகளை நாம்‌ பார்த்தோம்‌. கலிலேயாக்‌ கடலைச்‌ 
சுற்றியிருந்த மலைச்சரிவுகளில்‌ இயேசுவானவர்‌ எல்லாவகைப்பட்ட 
வியாதிகளினால்‌ பாதிக்கப்பட்டவர்களையும்‌ சுகமாக்கினார்‌. 
“அப்பொழுது பலவித வியாதிகளையும்‌ வேதனைகளையும்‌ 
அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும்‌, பிசாசு பிடித்தவர்களையும்‌ 
சந்திரரோகிகளையும்‌, திமிர்வாதக்காரரையும்‌ அவரிடத்தில்‌ கொண்டு 
வந்தார்கள்‌; அவர்களைச்‌ சொஸ்தமாக்கினார்‌'' என்று மத்தேயு குறிப்பிடு 
கிறார்‌ (மத்‌. 4:24). 

கலிலேயாக்‌ கடற்கரையில்‌ கூடியிருந்தவர்கள்‌ ““கலிலேயாவிலும்‌, 
தெக்கப்போலியிலும்‌, எருசலேமிலும்‌, யூதேயாவிலும்‌, யோர்தானுக்கு 
அப்புறத்திலும்‌ இருந்து'' வந்திருந்தார்கள்‌ என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌ 
(வச. 25). யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து இயேசுவானவர்‌ சுகமளித்த 
கலிலேயாக்‌ கடற்கரைக்கு வரவேண்டுமானால்‌ நான்கு நாட்கள்‌ 
கால்நடையாகப்‌ பயணம்செய்திருக்க வேண்டும்‌. 














இன்று நமது கலாச்சாரங்களில்‌ நோயினால்‌ மரித்துக்‌ 
கொண்டிருப்பவர்கள்‌, மனோவியாதி கொண்டவர்கள்‌, முதியவர்கள்‌, 
போரில்‌ ஊனமுற்று வயோதிபம்‌ அடைந்தவர்கள்‌ போன்றவர்களை நமது 
பார்வைக்கு அப்பால்‌ ஏதோ இல்லங்களில்‌ சேர்த்துவிட்டு, அநேகமாக 
அவர்களை மறந்துவிடுகிறோம்‌. ஆனால்‌ இயேசுவானவர்‌ தமது தியான 
முகாமைத்‌ திட்டமிட்டபோது, இந்தப்‌ பிரச்சினைகளைக்‌ கொண்ட 
அனைவரும்‌ அங்கே கூடிவந்தார்கள்‌. 








ஒரு சிறப்பான நிர்வாகியாக ஆவதற்கு நீங்கள்‌ பட்டப்படிப்புப்‌ 
படித்தாலும்‌ அல்லது கருத்தரங்குகளுக்குச்‌ சென்றாலும்‌, ஒரு நல்ல 
4 


நிர்வாகியாகும்படி நீங்கள்‌ ஆராய்ந்து பார்க்கவும்‌, ஏற்பாடு செய்யவும்‌, 
பணிகளைப்‌ பகிர்ந்து கொடுக்கவும்‌, மேற்பார்வை பார்க்கவும்‌, பிறகு 
வேதனைப்படவும்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌! 


இந்த அனைத்து மக்களையும்‌ குணமாக்குவதை இயேசுவானவர்‌ 
தெரிந்துகொள்ளவில்லை. கலிலேயாக்‌ கடலிலிருந்து படிப்படியாக 
உயர்ந்துசென்ற மலை உச்சியின்‌ மேலான மட்டத்தில்‌ தம்மோடுகூட 
வரும்படி அவர்‌ தமது சீஷர்களில்‌ சிலரை அழைத்தார்‌ (மாற்கு 3:13). இது 
அந்தத்‌ திரள்‌ கூட்டத்தினரை இரண்டாகப்‌ பிரித்தது. மலையின்‌ 
அடிவாரத்தில்‌ பிரச்சினையுடைவர்கள்‌ இருந்தார்கள்‌. பிரச்சினை 
களுக்குத்‌ தீர்வின்‌ பங்காக இருக்க விரும்பியவர்கள்‌ மலையுச்சியில்‌ 
மேலான மட்டத்தில்‌ இயேசுவானவரோடுகூட இருந்தார்கள்‌. 











இயேசுவானவர்‌ மானிட சரீரத்தின்‌ பிரச்சினைகளை அறிந்திருந்த 
படியாலும்‌, தாம்‌ சிறிதுகாலமே இந்தப்‌ பூமியில்‌ இருப்போம்‌ என்பதை 
உணர்ந்திருந்தபடியாலும்‌, அனைத்துப்‌ பிரச்சினைகளுக்கும்‌ தாமாகவே 
தீர்வைக்‌ கண்டுவிட முடியாது என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌. எனவே 
அவர்‌ ““ஆராய்ந்துபார்த்தார்‌.'' அவருடைய மாபெரும்‌ திட்டத்தின்‌ 
பங்காகத்‌ துவக்கத்திலிருந்தே அவர்‌ பலவீனமான மானிடரைப்‌ 
பயன்படுத்தினார்‌. பிறகு அவர்‌ இந்த முதல்‌ கிறிஸ்தவ தியான முகாமை 
ஏற்பாடு செய்தார்‌. இயேசுவானவர்‌ தமக்குச்‌ சித்தமானவர்களைத்‌ 
தம்மிடத்தில்‌ வரவழைத்தார்‌ என்று மாற்கு கூறுகிறார்‌. '“தம்மோடுகூட 
இருக்கவும்‌... தாம்‌ அவர்களை அனுப்பவும்‌'' அவர்‌ அவர்களை 
அழைத்தார்‌ (மாற்கு 3:13, 14). 




















இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்த விதத்தின்மூலம்‌ ''நீங்கள்‌ 
பிரச்சினையின்‌ பங்காக இருக்கிறீர்களா அல்லது தீர்வின்‌ பங்காக 
இருக்கிறீர்களா?'' என்று இயேசுவானவர்‌ நமக்கு அறைகூவல்‌ 
விடுக்கிறார்‌. மலையின்‌ அடிவாரத்தில்‌ கூடியிருந்தவர்களின்‌ வாழ்க்கைப்‌ 
பிரச்சினைகளின்‌ தீர்வுகளுக்கான பங்காக இருப்பது எப்படி என்பதைத்‌ 
தமது தியானமுகாமுக்கு வந்தவர்களுக்குக்‌ காட்டுவதே இயேசு 
வானவரின்‌ செயல்திட்டமாக இருந்தது. 








யோவான்‌ இந்தத்‌ தியான முகாமின்‌ பின்னணியைக்‌ குறிப்பிடு 
கிறார்‌. திரளான மக்கள்‌ சுகம்பெறும்படி வந்தபோது, இயேசுவானவர்‌ 
மலையின்மேல்‌ ஏறி, தமது சீஷர்களோடு அங்கே உட்கார்ந்தார்‌ என்று 
அவர்‌ எழுதியிருக்கிறார்‌ (யோவான்‌ 6:1-3). இந்தப்‌ பிரசங்கத்தில்‌ 
இயேசுவானவர்‌ முக்கியமான சத்தியங்களைச்‌ சொல்லுகிறார்‌. 


அத்தியாயம்‌ ஒன்று 
மலைப்பிரசங்கத்தின்‌ உள்ளடக்கம்‌ 
66 


வரும்‌ மனோபாவங்கள்‌”' 
(மத்தேயு 5:3-6 


கலிலேயாவில்‌ ஒரு மலையுச்சியில்‌ இயேசுவானவர்‌ இந்தப்‌ 
பிரசங்கத்தைச்‌ செய்தார்‌. தமது சீஷர்கள்‌ என்று கூறிக்கொள்பவர்கள்‌ 
தேவனுடைய அன்புக்கும்‌ உலகத்திலுள்ள வேதனைப்படும்‌ மக்களுக்கு 
மிடையே பாலமாகச்‌ செயல்பட வேண்டுமென்று அவர்‌ அறைகூவல்‌ 
விடுத்தார்‌. தமது அன்பைச்‌ சீஷர்கள்‌ மற்றவர்களுக்குக்‌ காட்ட வேண்டு 
மென்று அவர்களுக்குக்‌ கட்டளையிட்டார்‌. ஒப்படைப்புக்கான 
அழைப்போடு அவர்‌ தமது பிரசங்கத்தை முடித்தார்‌. பிறகு அவர்‌ தமது 
பிரசங்கத்தைக்‌ கேட்டவர்களில்‌ பன்னிருவரைத்‌ தமது “அப்போஸ்தலர்‌ 
களாக'' அதாவது, ““அனுப்பப்படுகிறவர்களாக'' நியமித்தார்‌. இந்த 
அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவானவருக்காக வாழ்ந்து, உலகெங்கிலும்‌ 
சீஷர்களை உருவாக்கி, அவருக்காக மரித்தார்கள்‌. 




















இப்போது நாம்‌ இந்தப்‌ பிரசங்கத்தின்‌ பின்னணியை அறிந்து 
கொண்டோம்‌. தொடர்ந்து பிரசங்கத்தின்‌ உள்ளடக்கத்தைப்‌ பார்ப்போம்‌. 
“அப்பொழுது அவர்‌ தமது வாயைத்‌ திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச்‌ 
சொன்னது என்னவென்றால்‌: ஆவியில்‌ எளிமையுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌; பரலோக ராஜ்யம்‌ அவர்களுடையது. 
துயரப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ ஆறுதலடைவார்கள்‌. 
சாந்தகுணமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌. நீதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ திருப்தியடைவார்கள்‌'' (5:2-0). 








எட்டு மனோபாவங்களைப்பற்றித்‌ தமது சீஷர்களுக்குப்‌ 
போதிப்பதின்மூலம்‌ இயேசுவானவர்‌ தமது பிரசங்கத்தைத்‌ தொடங்கு 
கிறார்‌. இவைகளை ''பாக்கியவசனங்கள்‌'' அல்லது ““பாக்கியமான 
மனோபாவங்கள்‌'' என்று அழைக்கிறோம்‌. ஏனென்றால்‌ ஒவ்வொரு 
வசனமும்‌ யார்‌ பாக்கியவான்கள்‌ என்று எடுத்துக்‌ கூறுகிறது. ““பாக்கியம்‌' 
என்பதற்கு “ஆவிக்குரிய வளமையான நிலை'' அல்லது ““கிருபையின்‌ 
நிலை”' என்று அர்த்தம்‌ கூறலாம்‌. ஒவ்வொரு மனோபாவமும்‌ அதைச்‌ 








6 


சீஷன்‌ பின்பற்றினால்‌ அவனுக்கு என்ன கிடைக்கும்‌ என்ற வாக்குத்‌ 
தத்தத்தையும்‌ கொண்டிருக்கிறது. 

இந்த எட்டுப்‌ பாக்கியமான மனோபாவங்களும்‌ ஒரு சீஷனின்‌ 
மனநிலை எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதைச்‌ சுட்டிக்காட்டுகின்றன. 
இந்தப்‌ பிரசங்கம்‌ கொடுக்கப்பட்ட பின்னணியில்‌ மலையடிவாரத்தில்‌ 
நோயில்‌ வேதனைப்படும்‌ பலர்‌ கூடியிருந்தார்கள்‌. சீஷர்கள்‌ இந்த 
மனோபாவங்களைப்‌ பெற்றிருப்பார்களானால்‌, இந்த உலகத்தின்‌ 
வேதனைகளுக்குத்‌ தீர்வுகாணும்‌ கிறிஸ்துவின்‌ திட்டத்தில்‌ அவர்களும்‌ 
பங்கேற்க முடியும்‌. 














இயேசுவானரின்‌ சீஷர்களாக, பிரச்சினையின்‌ பங்காக இராமல்‌, 
தீர்வின்‌ பங்காக இருப்பதை நாம்‌ தெரிந்துகொள்ளும்போது, இந்த 
மனோபாவங்களை ஆராய்ந்து பார்த்து, நமது வாழ்க்கையின்‌ 
ஒவ்வொரு நாளிலும்‌ அவைகளைப்‌ பின்பற்ற ஒப்படைப்புக்‌ 
கொண்டிருப்பதே நாம்‌ செய்ய வேண்டிய முதல்‌ காரியமாகும்‌. இந்தப்‌ 
பாக்கியவசனங்களே உண்மையில்‌ அவருடைய பிரசங்கம்‌ என்பதை 
நாம்‌ மறந்துவிடக்‌ கூடாது. அடுத்துவருபவை இந்தப்‌ பிரசங்கத்தின்‌ 
செயல்படுத்துதல்‌ பகுதியேயாகும்‌. இந்தப்‌ பாக்கியவசனங்களின்படி நாம்‌ 























எப்படி நடக்க வேண்டும்‌ என்பதை அவை எடுத்துக்‌ கூறுகின்றன. 


இந்தப்‌ பிரசங்கத்தின்‌ பின்னொரு பகுதியில்‌ இயேசுவானவர்‌ 
சரியான மனோபாவங்களே வெளிச்சம்‌ நிறைந்த வாழ்க்கைக்கும்‌ 
(பரிசுத்தம்‌, சத்தியம்‌, சந்தோஷம்‌), இருள்‌ நிறைந்த வாழ்க்கைக்கும்‌ 
இடையேயுள்ள வேறுபாடாக இருக்கிறது என்று போதிக்கிறார்‌ (மத்‌. 
6:22-23). நாம்‌ தவறான மனோபாவங்களைக்‌ கொண்டிருந்தால்‌ நமது 
வாழ்க்கை இருண்டிருக்கும்‌ என்றும்‌, நமக்குச்‌ சந்தோஷம்‌ கிடைக்காது 
என்றும்‌ கூறுகிறார்‌. 








தவறான மனோபாவத்தைக்‌ கொண்டிருந்ததினால்‌ அடால்ப்‌ 
ஹிட்லர்‌, ஜோசப்‌ ஸ்டாலின்‌ போன்றவர்கள்‌ திரளான மக்களைக்‌ கொன்று 
குவித்து, இலட்சக்கணக்கான மக்களின்‌ வாழ்க்கையில்‌ பயங்கர 
இருளைக்‌ கொண்டுவந்தனர்‌. எனவேதான்‌ இயேசுவானவர்‌ தமது முதல்‌ 
தியான முகாமில்‌ சரியான மனோபாவத்தைக்‌ கொண்டிருப்பதை 
அதிகமாக வலியுறுத்துகிறார்‌. 
வரும்‌ மனோபாவங்கள்‌ 

இந்த எட்டு மனோபாவங்களையும்‌ நான்கு மனோபாவங்களைக்‌ 
கொண்ட இரண்டு தொகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. வேதாகமம்‌ 
முழுவதிலும்‌, தேவன்‌ தமது பணிக்காகத்‌ தலைவர்களைத்‌ தெரிந்தெடுக்‌ 
கும்போது, ஒரு ஒழுங்குமுறைப்‌ பின்பற்றுவதை நாம்‌ பார்க்கலாம்‌. 

7 








அவர்கள்‌ “வரும்‌ அனுபவங்களையும்‌'' “ம மாகும்‌ அனுபவங்களையும்‌” 
பெற்றிருக்கிறார்கள்‌. தேவனுக்காகக்‌ கனிகொடுக்கும்‌ வகையில்‌ போகு 
முன்பாக, அவர்கள்‌ அவர்‌ முக்கியத்துவத்தை உணர்ந்து அவரிடம்‌ 
வரவேண்டியிருக்கிறது. 


தாலந்தைப்போன்ற சில காரியங்களைத்‌ தனிமையில்‌ வளர்த்துக்‌ 
கொள்ள முடியும்‌ என்றாலும்‌, ஒருவருடைய குணத்தை வளர்த்துக்‌ 
கொள்வதற்கு மக்களோடுள்ள உறவு தேவைப்படுகிறது. முதல்‌ நான்கு 
பாக்கியவசனங்களும்‌ தேவனோடுள்ள நமது தனிப்பட்ட அனுபவத்தில்‌, 
நமது ““அறை வீட்டுக்குள்‌'' (மத்‌. 6:6) வளர்த்துக்கொள்ள 
வேண்டியவையாக இருக்கின்றன. தேவனோடுள்ள நமது தனிப்பட்ட 
உறவில்‌ நாம்‌ முதல்‌ நான்கு பாக்கியவசனங்களையும்‌ கற்றுக்கொண்டு 
வளர்த்துக்கொள்கிறோம்‌. ஆனால்‌ அடுத்த நான்கு பாக்கியவசனங்‌ 

















களையும்‌ மக்களோடுள்ள உறவிலேயே நாம்‌ வளர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


ஆவியில்‌ எளிமையுள்ளவர்கள்‌ 


“ஆவியில்‌ எளிமையுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; பரலோக 
ராஜ்யம்‌ அவர்களுடையது'' என்பதே முதல்‌ பாக்கியவசனமாகும்‌ (மத்‌. 
5:3). இது சமயத்தலைவர்கள்‌ யோவான்ஸ்நானனிடம்‌ கேட்டகேள்விக்‌ 
குப்பொருத்தமாக இருக்கிறது: “உம்மைக்‌ குறித்து நீர்‌ என்ன 
சொல்லுகிறீர்‌?'' (யோவான்‌ 1:22). நம்மைக்‌ குறித்த சரியான 
மனோபாவத்தை நாம்‌ பெற்றிராவிட்டால்‌, தேவனுடைய தீர்வுகளில்‌ 
பங்கேற்க முடியாது. 





இந்தப்‌ பாக்கியம்‌ நாம்‌ தனிப்பட்ட முறையில்‌ இயேசுகிறிஸ்துவை 
நமது ஆண்டவராகவும்‌, இரட்சகராகவும்‌, ராஜாவாகவும்‌ ஏற்றுக்‌ 
கொள்வதைக்‌ குறிக்கிறது. நாம்‌ பரலோக ராஜ்யத்தின்‌ பங்காக 
இருக்கிறோம்‌ என்றால்‌, நாம்‌ கர்த்தாதி கர்த்தாவும்‌, ராஜாதி ராஜாவும்‌, 
அனைத்துக்கும்‌ தீர்வாகவும்‌ இருப்பவருக்குக்‌ கீழ்ப்படிருக்‌ கிறோம்‌ என்று 
அர்த்தமாகும்‌. கிறிஸ்து தமது சீஷர்களின்‌ மூலமாக இந்த உலகத்துக்குக்‌ 
கொண்டுவர விரும்பும்‌ தீர்வின்‌ அங்கமாக நாம்‌ இருக்க வேண்டு 
மானால்‌, முதலாவதாக நாம்‌ இந்த மனோபாவத்தைப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. 











“ஆவியில்‌ எளிமையை”' “ஆவியில்‌ நொறுங்குண்ட நிலை'' 
என்றும்‌ மொழிபெயர்க்கலாம்‌. அதாவது இது நொருங்குண்ட 
மனோபாவத்தைக்‌ குறிக்கிறது. தேவன்‌ சிறப்பான ஊழியத்துக்காக 
அழைத்து, ஆயத்தப்படுத்துபவர்களின்‌ வாழ்க்கையில்‌ நம்மால்‌ இதைக்‌ 
காண முடியும்‌. நீங்கள்‌ வேதாகமத்தை வாசிக்கும்போது, தேவன்‌ தமது 








8 


மகிமைக்காகப்‌ பெரிய கிரியைகளைச்‌ செய்யும்படி அழைப்பவர்களின்‌ 
வாழ்க்கையில்‌ இந்தப்‌ பாக்கியமான மனோபாவத்தை நாம்‌ காண 
முடியும்‌. யாக்கோபு இரவு முழுவதும்‌ ஒரு தேவதூதனோடு 
போராடியபோது, அவன்‌ நொறுங்குண்ட நிலையை அனுபவித்தான்‌ 
(ஆதி. 32:24-32). 








தேவன்‌ அவர்களை ஆவியில்‌ எளிமையுள்ளவர்களாக மாற்றும்‌ 
போது, யாக்கோபு, மோசே மற்றும்‌ அப்போஸ்தலனாகிய பேதுரு 
போன்றவர்கள்‌ மூன்று பாடங்களைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது: 
தாங்கள்‌ ஒன்றுமில்லாதவர்கள்‌ என்பதை அவர்கள்‌ கற்றுக்கொண் 
டார்கள்‌; தாங்கள்‌ யாரோ ஒருவர்‌ என்பதை அவர்கள்‌ கற்றுக்கொண்டார்‌ 
கள்‌; தான்‌ ஒன்றுமில்லாதவன்‌ என்று அறிந்த யாரோ ஒருவரைத்‌ 
தேவனால்‌ பயன்படுத்த முடியும்‌ என்பதையும்‌ அவர்கள்‌ 
கற்றுக்கொண்டார்கள்‌. அதாவது, நீங்கள்‌ நீங்களாகவே ஒன்றும்‌ செய்ய 
முடியாமல்‌ இருக்கும்போது பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள்‌; நீங்கள்‌ 
குறைவுபடும்போது தேவனையும்‌ அவருடைய ஆளுகையையும்‌ 
அதிகமாகக்‌ காண முடியும்‌'' என்று சொல்லப்படுகிறது. 

















ஒரே வார்த்தையில்‌ கூறுவோமானால்‌, ஆவியில்‌ எளிமை என்று 
இயேசுவானவர்‌ விவரிக்கும்‌ கிருபையின்‌ நிலை தாழ்மையாகும்‌. 
தாழ்மையைப்‌ புரிந்துகொள்வது கடினமாகும்‌. நீங்கள்‌ தாழ்மையுள்ளவர்‌ 
என்று நினைத்தால்‌ அதுவே நீங்கள்‌ பெருமைகொள்வதற்கு ஏதுவாகி 
விடும்‌. ஒரு சபை தனது போதகருக்கு தாழ்மையைப்‌ பாராட்டும்‌ ஒரு 
பதக்கத்தைக்‌ கொடுத்தது. ஆனால்‌ அவர்‌ ஒவ்வொரு ஞாயிற்றுக்‌ கிழமை 
யும்‌ அதை அணிந்துவந்தபடியால்‌ அதைத்‌ திரும்ப வாங்கிக்கொண்டது! 
““்‌ தேவனே நான்‌ தீர்வு அல்ல. என்னால்‌ எனது சொந்தப்‌ பிரச்சினை 
களைக்‌ கூடத்‌ தீர்த்துக்கொள்ள முடியவில்லை. மற்ற மக்களின்‌ பிரச்சினை 
களை என்னால்‌ நிச்சயமாகத்‌ தீர்க்க முடியாது. ஆனால்‌ உம்மால்‌ முடியும்‌ 
என்பதை நான்‌ அறிகிறேன்‌. நீரே தீர்வாக இருக்கிறீர்‌. நீர்‌ என்னிலும்‌, 
நான்‌ உம்முடைய உறவிலும்‌ இருப்பேனானால்‌, மக்களோடும்‌ 
அவர்களுடைய பிரச்சினைகளோடும்‌ இடைபடும்போது உமது தீர்வுக்கு 
ஒரு பாத்திரமாக இருக்கும்‌ வல்லமையை நான்‌ பெறுவேன்‌”' என்று நாம்‌ 
ஜெபிப்போமானால்‌ அது நாம்‌ தாழ்மையைப்‌ புரிந்துகொண்டிருக்‌ 
கிறோம்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. 




















துயரப்படுகிறவர்கள்‌ 
“அய்ற படுகற வர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ ஆறுதலடை 
வார்கள்‌'' என்பது இரண்டாவது பாக்கியவசனமாகும்‌ (5:4). மதிப்பீடு 
களைக்‌ குறித்த ஒரு பாடத்தை இயேசுவானவர்‌ நமக்குக்‌ ல்‌ 
கிறார்‌. நாம்‌ துயரப்படும்போது நம்மைப்‌ பாக்கியவான்களாகக்‌ கருது 
9 








கிறோமா? நமது துயர வேளைகளில்‌ நமக்குச்‌ சிறப்பான ஆசீர்வாதத்‌ 
தையும்‌ ஆறுதலையும்‌ தருவதாக இயேசுவானவர்‌ வாக்குத்தத்தம்‌ 
அருளியிருக்கிறார்‌. துயரப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌ என்று கூறி 


மதிப்பீடுகளைக்‌ குறித்த அறிக்கையை அவர்‌ கொடுக்கிறார்‌! 








மகாஞானியாகிய சாலொமோனின்‌ வார்த்தைகள்‌ இயேசு 
வானவரின்‌ வார்த்தைகளுக்கு ஒத்துப்போகின்றன: ''விருந்துவீட்டுக்குப்‌ 
போவதிலும்‌ துக்க வீட்டுக்குப்‌ போவது நலம்‌; இதிலே எல்லா மனுஷரின்‌ 
முடிவும்‌ காணப்படும்‌; உயிரோடிருக்கிறவன்‌ இதைத்‌ தன்‌ மனதிலே 
சிந்திப்பான்‌. நகைப்பைப்‌ பார்க்கிலும்‌ துக்கிப்பு நலம்‌; முகதுக்கத்தினாலே 
இருதயம்‌ சீர்ப்படும்‌... வாழ்வுகாலத்தில்‌ நன்மையை அநுபவித்திரு, 
தாழ்வு காலத்தில்‌ சிந்தனைசெய்‌; மனுஷன்‌ தனக்குப்‌ பின்‌ வருவதொன்‌ 
றையும்‌ கண்டுபிடியாதபடிக்கு தேவன்‌ இவ்விரண்டையும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார்‌'' (பிர. 7:2-4, 14). 





அதாவது, துக்கப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. நாம்‌ ஒரு துக்க 
வீட்டுக்குச்‌ சென்று நாம்‌ நேசித்த அல்லது அறிந்த ஒருவர்‌ மரித்தபின்‌ 
அவருடைய சரீரத்தைப்‌ பார்க்கும்போது அது நமக்குப்‌ பயபக்தியைத்‌ 
தோற்றுவிக்கும்‌ அனுபவமாக இருக்கிறது. நாம்‌ எப்போது அப்படி 
அடக்கம்பண்ணப்படும்‌ சரீரமாகப்‌ போகிறோம்‌ என்‌! 'தை நினைக்கும்‌ 
போது ஆழமாக அசைக்கப்படுகிறோம்‌. நாம்‌ ஒரு துக்க வீட்டில்‌ இருக்கும்‌ 
போது தேவன்‌ நமக்குப்‌ போதிக்க விரும்பும்‌ நித்திய மதிப்பீடுகளை 
ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியவர்களாக இருக்கிறோம்‌ என்று சாலொமோன்‌ 
கூறுகிறார்‌. எனவே ஒரு விருந்துக்குச்‌ செல்லுவதைவிட துக்க வீட்டுக்குச்‌ 
செல்வது சிறப்பானதாகும்‌. 
































அன்புக்குரிய ஒருவரின்‌ இழப்புக்காகத்‌ துயரப்படும்போது அது 
அவர்கள்‌ விசுவாசத்தில்‌ பலவீனமாக இருப்பதையே காட்டுகிறது என்று 
சில விசுவாசிகள்‌ நினைத்துக்கொள்கிறார்கள்‌. இயேசுவானவர்‌ தான்‌ 
அறிந்த ஒருவனுடைய கல்லறைக்குச்‌ சென்றபோது கண்ணீர்‌ விட்டார்‌. 
அதைப்‌ பார்த்தவர்கள்‌ “இதோ, இவர்‌ அவனை எவ்வளவாய்ச்‌ 
சிநேகித்தார்‌'' என்றார்கள்‌ (யோவான்‌ 11:35, 36). நாம்‌ ஒருபோதும்‌ 
நமது துயரத்தை அடக்கிவைக்கக்கூடாது என்பதே இந்த இரண்டாவது 
பாக்கியவசனம்‌ முதலாவதாக நமக்குப்‌ போதிக்கும்‌ காரியமாகும்‌. 

















நாம்‌ விசுவாசிகளாக இருக்கும்‌ நமது அன்புக்குரியவர்களை 

இழந்துபோகும்போது, நாம்‌ இழந்த ஒருவரை மறுபடியும்‌ காண்பதற்கு 

நம்பிக்கையில்லாமல்‌ இருக்கும்‌ அவிசுவாசிகளைப்‌ போல அழுது 

புலம்பக்‌ கூடாது என்று பவுல்‌ கூறியிருக்கிறார்‌ (1 தெச. 4:13). தாவீது 

தன்‌ குழந்தையை இழந்தபோது, பயபக்தியான துக்கம்கொண்டாடுதலின்‌ 

நம்பிக்கையையும்‌ துக்கத்தையும்‌ வெளிப்படுத்தினான்‌. அவன்‌ “நான்‌ 
10 











அதினிடத்திற்குப்‌ போவேனே அல்லாமல்‌, அது என்னிடத்திற்குத்‌ 
திரும்பிவரப்‌ போவதில்லை'' என்று கூறினான்‌ (2 சாமு. 12:23). இயேசு 
கிறிஸ்துவைத்‌ தங்கள்‌ ஆண்டவராகவும்‌ இரட்சகராகவும்‌ அறிந்த அவரை 
நாம்‌ மறுபடியுமாகப்‌ பரலோகத்தில்‌ காணுவோம்‌ என்பதே நம்முடைய 
நம்பிக்கையாகும்‌. என்றாலும்‌, நமது வாழ்க்கையின்‌ எஞ்சிய நாளை 
அந்த அன்புக்குரியவரைப்‌ பார்க்க முடியாமலேயே கழிக்க வேண்டும்‌ 
என்பதே நமது துக்கத்துக்கான நியாயமான காரணமாகும்‌. 





நமது துயர அனுபவத்தில்‌ இயேசுவானவர்‌ நமக்கு வாக்குத்தத்த 
மாகக்‌ கூறும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ ஆறுதலையும்‌ நாம்‌ கண்டடைய வேண்டு 
மானால்‌, தேவன்‌ நம்மை அசைப்பதற்கு மூன்று வழிகளில்‌ நமது 
துக்கத்தைப்‌ பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும்‌: முதலாவதாக, நமது 
துக்கம்‌ நாம்‌ சரியான கேள்விகளைக்‌ கேட்கும்‌ இடத்துக்கு நம்மைக்‌ 
கொண்டுசெல்ல வேண்டும்‌ - ஒருவேளை நமது வாழ்க்கையில்‌ முதல்‌ 
முறையாக நாம்‌ சரியான கேள்விகளைக்‌ கேட்கலாம்‌. பலர்‌ வாழ்க்கையில்‌ 
ஒருபோதும்‌ சரியான கேள்விகளைக்‌ கேட்பதில்லை. என்றாலும்‌, நாம்‌ 
துக்கப்படும்போது சில கேள்விகளைக்‌ கேட்க வேண்டும்‌ என்று தேவன்‌ 
விரும்புகிறார்‌. 
யோபு இதற்குச்‌ சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறான்‌. அவன்‌ தனது 
பத்துப்‌ பிள்ளைகளையும்‌, உடைமைகளையும்‌, தனது உடல்நலத்தையும்‌ 
இழந்துபோனான்‌. அவன்‌ துக்கப்பட்ட வேளையில்‌ அது சரியான 
கேள்விகளைக்‌ கேட்கும்‌ இடத்துக்குத்‌ தன்னைக்‌ கொண்டுவர 
அனுமதித்தான்‌. ““மனுஷனோவென்றால்‌ செத்தபின்‌ ஒழிந்துபோகிறான்‌, 
மனுபுத்திரன்‌ ஜீவித்துப்‌ போனபின்‌ அவன்‌ எங்கே? மனுஷன்‌ செத்தபின்‌ 
பிழைப்பானோ?'' போன்ற பெரிய கேள்விகளை அவன்‌ கேட்டான்‌ 
(யோபு 14:10-14). நாம்‌ கேட்க வேண்டுமென்று தேவன்‌ விரும்பும்‌ 
சரியான கேள்விகளுக்கு இவை எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. 






































இரண்டாவதாக, நாம்‌ சரியான கேள்விகளைக்‌ கேட்கும்போது 
அவருடைய பதில்களைக்‌ கேட்கும்‌ இடத்துக்கு நமது துக்கம்‌ நம்மைக்‌ 
கொண்டுசெல்ல வேண்டுமென்று தேவன்‌ விரும்புகிறார்‌. யோபு தனது 
ாடுகளின்‌ மோசமான நிலையில்‌ தனது கேள்விக்கு மேன்மையான 
திலைப்‌ பெற்றான்‌; அவன்‌ மேசியாவைக்‌ குறித்த வெளிப்பாட்டைப்‌ 
பெற்றான்‌. அவன்‌ ''என்‌ மீட்பர்‌ உயிரோடிருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ 
கடைசிநாளில்‌ பூமியின்மேல்‌ நிற்பார்‌ என்றும்‌ நான்‌ அறிந்திருக்கிறேன்‌' 
என்று அறிக்கையிட்டான்‌ (யோபு 19:25). 




















தேவன்‌ யோபுக்குக்‌ கொடுத்ததுபோன்ற இயல்புக்கு அப்பாற்பட்‌। 
வெளிப்பாடுகளை நமக்குக்‌ கொடுக்காமலிருக்கலாம்‌. ஆனால்‌ அந்தச்‌ 
சரியான கேள்விகளுக்கான பதில்களால்‌ வேதாகமம்‌ நிறைந்திருக்கிறது. 





11 


எனக்கு மிகவும்‌ பிடித்தமான மேய்ப்பரின்‌ சங்கீதத்தில்‌ (சங்‌. 23) என்னால்‌ 
பல பதில்களைக்‌ காண முடிகிறது. 

இயேசுவானவர்‌ தாம்‌ கண்ணீர்‌ வடித்த அடக்கத்துக்குச்‌ சென்ற 
போது பெரிய பதிலை நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. ஒருமுறை 
கல்லறையின்‌ அருகே துயரப்பட்டுக்கொண்டிருந்த அன்புக்குரிய 
பெண்ணிடம்‌ அவர்‌ ''நானே உயிர்த்தெழுதலும்‌ ஜீவனுமாயிருக்கிறேன்‌, 
என்னை விசுவாசிக்கிறவன்‌ மரித்தாலும்‌ பிழைப்பான்‌; உயிரோடிருந்து 
என்னை விசுவாசிக்கிறவனெவனும்‌ என்றென்றைக்கும்‌ மரியாமலும்‌ 
இருப்பான்‌; இதை விசுவாசிக்கிறாயா'' என்று கேட்டார்‌ (யோவான்‌ 
11:25, 26). 








இயேசுவானவரின்‌ இந்தக்‌ கேள்வி நாம்‌ துக்கப்படும்போது எப்படி 
அசைக்கப்பட வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பும்‌ மூன்றாவது வழிக்கு 
நம்மை இட்டுச்‌ செல்லுகிறது. துயரப்படுகிறவர்களுக்கு இயேசுவானவர்‌ 
வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருக்கும்‌ ஆசீர்வாதத்தையும்‌ ஆறுதலையும்‌ நாம்‌ 
பெற விரும்பினால்‌, சரியான கேள்விகளுக்குத்‌ தேவனுடைய பதிலை 
நாம்‌ விசுவாசிக்கும்‌ இடத்துக்கு அது நம்மைக்‌ கொண்டுசெல்ல நாம்‌ 
அனுமதிக்க வேண்டும்‌. 





சரியான கேள்விகளுக்குரிய தேவனுடைய பதில்களை நாம்‌ 
விசுவாசிக்கும்போது, இயேசுவானவர்‌ துயரப்படுகிறவர்களுக்கு 
வாக்குத்தத்தமாக அருளியிருக்கும்‌ ஆசீர்வாதமும்‌ ஆறுதலும்‌ 
““இரட்சிப்பே'' என்பதை நாம்‌ கண்டுகொள்வோம்‌. இந்தச்‌ சொல்லுக்கு 
““விடுவிக்கப்படுதல்‌'' என்பது அர்த்தமாகும்‌. நாம்‌ இரட்சிப்பின்‌ 
விடுதலையையோ அல்லது நமது துக்கம்‌ மற்றும்‌ மனக்கிலேசத்திலிருந்து 
விடுதலையையோ பெறலாம்‌. நமது துயரம்‌ நம்மைக்‌ கேள்விகேட்கவும்‌, 
செவிகொடுக்கவும்‌, விசுவாசிக்கவும்‌ அசைக்குமானால்‌, நமது 
வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான அனுபவத்தை நாம்‌ பெற முடியும்‌. 














இந்தப்‌ போதனையின்‌ பின்னணி இந்த இரண்டாவது பாக்கிய 
வசனத்துக்கு மற்றொரு அர்த்தத்தையும்‌ கொடுக்கிறது. “கீழே மலை 
யடிவாரத்தைப்‌ பாருங்கள்‌. அங்கிருக்கும்‌ மக்களைப்‌ பார்க்க முடிகிறதா? 
அவர்கள்‌ வேதனையில்‌ இருக்கிறார்கள்‌. நீங்கள்‌ கீழே இறங்கிச்‌ சென்று, 
அவர்களுடைய தீர்வின்‌ பங்காகவும்‌, அவர்களுடைய சோகமான 
கேள்விக்குரிய பதிலின்‌ பங்காகவும்‌ இருந்து உங்களை நீங்களே 
வேதனைப்படுத்திக்கொள்ளாமல்‌ இருக்க முடியும்‌ என்று 
உண்மையாகவே நம்புகிறீர்களா?'' என்பதே இயேசுவானவரின்‌ 
கேள்வியாகும்‌. ““மனதுருக்கும்‌'' என்றால்‌ “சேர்ந்து உணர்வது '' என்று 
அர்த்தமமாகும்‌. நீங்கள்‌ ஒருபோதும்‌ வேதனைப்படாவிட்டால்‌ எப்படி 























உங்களால்‌ வேதனைப்படும்‌ மக்களின்‌ உணர்வைப்‌ பெற முடியும்‌? 


12 


“நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒரு பிச்சைக்காரன்‌ மற்றொரு 
பிச்சைக்காரனிடம்‌ அப்பம்‌ எங்கே கிடைக்கிறது என்று 
சொல்லுவதாகும்‌'' என்று ஒருவர்‌ கூறியிருக்கிறார்‌. வேதனைப்பட்டு 
தேவனிடம்‌ ஆறுதல்‌ பெற்ற ஒருவனே மற்றவருக்கு ஆறுதலைக்‌ கூற 
முடியும்‌. “வேதனைப்படும்‌ ஒரு இருதயம்‌ மற்றொரு வேதனைப்படும்‌ 
இருதயத்துக்கு ஆறுதலளிப்பவர்‌ யார்‌ அவர்‌ எங்கே இருக்கிறார்‌ 
என்பதைக்‌ கூறுகிறது.'' பலர்‌ உங்களிடம்‌ தாங்கள்‌ தேவனை விசுவாசிப்ப 
தாகவும்‌ அவரை அறிந்திருப்பதாகவும்‌ கூறலாம்‌. ஆனால்‌ தேவனால்‌ 
மட்டுமே ஆறுதலளிக்கக்‌ கூடிய வேதனையை அவர்கள்‌ அனுபவித்திரா 
விட்டால்‌ அவர்கள்‌ தேவனை அறிந்திருக்கவில்லை என்றே 
அர்த்தமாகும்‌. அவர்கள்‌ தேற்றரவாளனைக்‌ கண்டுபிடிக்கும்படி விரட்டட்‌ 
டும்போது, தேவனோடு உறவை ஏற்படுத்திக்கொள்கிறார்கள்‌. 









































“உங்களுக்கு மிகவும்‌ அருமையான ஒன்றை நீங்கள்‌ இழந்திருப்‌ 
தாக நீங்கள்‌ உணரும்போது நீங்கள்‌ பாக்கியவான்‌௧ளாக இருக்‌ 
கிறீர்கள்‌. அப்போதுதான்‌ உங்களுக்கு மிகவும்‌ அருமையானவரால்‌ 
நீங்கள்‌ ஆறுதலைப்‌ பெற முடியும்‌'' என்பது இந்தப்‌ பாக்கிய 
வசனத்துக்குரிய ஒரு விளக்கமாகும்‌. 

















இந்த இரண்டாவது பாக்கியவசனத்தை முதலாவது பாக்கிய 
வசனத்தோடு சேர்த்துப்‌ பார்க்கும்போது, மற்றொன்றையும்‌ நாம்‌ கண்டு 
கொள்கிறோம்‌. நாம்‌ ஆவியில்‌ எளிமையாயிருக்கிறோம்‌ என்பதைக்‌ 
கற்றுக்கொள்ளும்போது, பெரும்பாலும்‌ துயரப்படுகிறோம்‌. தோற்றுப்‌ 
போவது அதிக வேதனையைத்‌ தருவதால்‌ அதைக்‌ குறித்த பயம்‌ பலரை 
விரட்டுகிறது. தோற்றுப்போகும்போது நாம்‌ துயரப்படுகிறோம்‌. ஆனால்‌ 
அவரில்லாமல்‌ நம்மால்‌ எதையும்‌ செய்ய முடியாது என்று நமக்கு 
உணர்த்துவதற்கு நமது தனிப்பட்ட தோல்வி தேவனுக்கு ஒரு பிடித்தமான 
கருவியாக இருக்கிறது. மோசேயும்‌ பேதுருவும்‌ துயரமான அனுபவங்‌ 
களால்‌ வேதனைப்பட்டார்கள்‌; பிறகு தேவனால்‌ தாங்கள்‌ வல்லமை 
யாகப்‌ பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாகத்‌ தாங்கள்‌ ஆவியில்‌ எளிமை 
யாக இருக்க வேண்டும்‌ என்பதைக்‌ கற்றுக்கொண்டார்கள்‌. 


























சாந்தகுணமுள்ளவர்கள்‌ 


“சாந்தகுணமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ பூமியைச்‌ 
சுதந்தரித்துக்கொள்ளுவார்கள்‌'' என்ற அடுத்த பாக்கியவசனம்‌ நாம்‌ 
எதை விரும்புகிறோம்‌ என்பதை அடுத்ததாகும்‌. சாந்த குணம்‌ என்றால்‌ 
என்ன? இந்த எட்டுப்பாக்கிய வசனங்களில்‌ இதுவே அதிகமாகத்‌ 
தவறாகப்‌ புரிந்துகொள்ளப்படும்‌ ஒன்றாகும்‌. தாம்‌ சாந்தமாக இருப்பதாக 
இயேசுவானவர்‌ அறிக்கையிட்டிருக்கிறார்‌ (மத்‌. 11:29). நீங்கள்‌ வேத 
வசனம்‌ கூறும்‌ இயேசுவானவரை அறிந்துகொள்ளும்போது இந்தச்‌ 

13 





சாந்தம்‌ என்பது அவர்‌ பலவீனமான ஒருவராக இருந்தார்‌ என்பதைக்‌ 
குறிக்கவில்லை என்பதை அறிந்துகொள்கிறோம்‌. 


““மோசேயானவன்‌ பூமியிலுள்ள சகல மனிதரிலும்‌ மிகுந்த சாந்த 
குணமுள்ளவனாயிருந்தான்‌'' என்று பழைய ஏற்பாட்டில்‌ நாம்‌ வாசிக்‌ 
கிறோம்‌ (எண்‌. 12:3). பழைய ஏற்பாட்டை நீங்கள்‌ வாசிக்கும்போது 
மோசே பலவீனமானவன்‌ என்று நீங்கள்‌ நினைக்கிறீர்களா? இயேசு: 
வானவரும்‌ மோசேயும்‌ சாந்தகுணமுள்ளவர்களாக இருந்தபடியால்‌ 
அவர்கள்‌ பலவீனமானவர்கள்‌ என்று அர்த்தமல்ல. 





பழக்கப்படுத்தப்படாத சக்திவாய்ந்த ஒரு குதிரையைப்‌ பற்றி நாம்‌ 
நினைக்கும்போது '“சாந்தகுணம்‌'' என்ற வேதாகம வார்த்தையின்‌ 
அர்த்தத்தை நாம்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. குதிரை வலுவான 
மிருகமாகும்‌. அது தானாகவே தன்னிஷ்டம்போல்‌ இயங்குவது. அதைத்‌ 
தன்‌ வழிக்குக்‌ கொண்டுவர குதிரைகளுக்குப்‌ பயிற்சியளிப்பவர்கள்‌ 
அதன்‌ தலை வழியாக வாயில்‌ கடிவாளத்தை மாட்டி, அதன்‌ முதுகில்‌ 
சேணத்தைக்‌ கட்டுகிறார்கள்‌. குதிரை கடைசியாக அந்தக்‌ கடிவாளத்‌ 
தினால்‌ கட்டுப்படுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ளும்போது, அதன்‌ 
சேணத்தின்மீது அமர்ந்திருப்பவரால்‌ அதன்மீது சவாரி செய்ய முடியும்‌. 
குதிரையின்‌ சித்தம்‌ (விருப்பம்‌) நொறுக்கப்பட்டு, கட்டுப்படுத்தப்‌ 
படுகிறது. அந்தக்‌ குதிரை இப்போதும்‌ வலுவானதாகவே இருக்கிறது, 
ஆனால்‌ சாந்தகுணமுள்ளதாகிவிட்டது. 


























தமஸ்குவுக்குச்‌ செல்லும்‌ சாலையில்‌ தர்சு பட்டணத்துச்‌ சவுல்‌ 
இயேசுவானவரைச்‌ சந்தித்தபோது அவர்‌ அவனிடம்‌ கேட்ட கேள்விக்கு 
இப்படியும்‌ நாம்‌ விளக்கம்‌ கூறலாம்‌: “நீ என்னை ஏன்‌ துன்பப்‌ 
படுத்துகிறாய்‌? நீ ஏன்‌ கடிவாளத்தை மீறி இழுத்துக்கொண்டிருக்கிறாய்‌? 
அது உனக்குக்‌ கடினமாக இருக்கும்‌'' (அப்‌. 9:4, 5). 











ஆனால்‌ சவுல்‌ “ஆண்டவரே, நான்‌ என்ன செய்யச்‌ சித்தமாயிருக்‌ 
கிறீர்‌?'' என்று கேட்டபோது, அவன்‌ அந்தக்‌ கடிவாளத்தை ஏற்றுக்‌ 
கொண்டான்‌. அதுவும்‌ அவனுடைய வாழ்க்கையைக்‌ குறித்த 
கிறிஸ்துவின்‌ சித்தமாக இருந்தது. அப்போதுதான்‌ தர்சு பட்டணத்துச்‌ சவுல்‌ 
சாந்தகுணமுள்ளவனானான்‌. இதுவே சாந்தகுணம்‌ என்பதின்‌ 
அர்த்தமாகும்‌. 





இயேசுவானவர்‌ தமது அழைப்பைக்‌ கொடுக்கும்போதே தாம்‌ 
சாந்தகுணமுள்ளவர்‌ என்பதை அறிக்கையிட்டார்‌. பாரமான சுமை 
களைக்‌ கொண்ட மக்கள்‌ தம்மிடம்‌ வந்து, தமது பாரத்தையும்‌, தமது 
இருதயத்தையும்‌, தமது நுகத்தையும்‌ அறிந்துகொள்ளும்படி இயேசு 
வானவர்‌அழைப்புவிடுக்கிறார்‌. அவருடைய பாரம்‌ இலகுவானது 


14 




















என்பதை அவர்கள்‌ அறிய வேண்டுமென்று அவர்‌ விரும்புகிறார்‌. 
(உண்மையில்‌ அவர்‌ உலகத்தைத்‌ தமது தோள்களில்‌ 
சுமந்துகொண்டிருந்தபடியால்‌ இலகுவானது என்று கூறுவது நம்மை 
வியப்படைய வைக்கிறது). அவருடைய இருதயம்‌ தாழ்மையாகவும்‌ 
சாந்தமாகவும்‌ இருக்கிறது என்று அவர்கள்‌ கற்றுக்கொள்ள வேண்டு 
மென்று அவர்‌ விரும்புகிறார்‌. அவருடைய நுகமே அவருடைய பாரத்தை 
இலகுவாக்குகிறது, அவருடைய வாழ்க்கையை எளிதாக்குகிறது 
என்பதை அவர்கள்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 























நன்றாகச்‌ செய்யப்பட்டு, பொருத்தப்பட்ட நுகம்‌, மிருகத்துக்கு 
அதிகச்‌ சிரமத்தைக்‌ கொடுக்காது. அது அதன்‌ பாரத்தை எளிதாக்கும்‌. 
இயேசுவானவரைப்‌ போன்ற தச்சர்கள்‌ பொருத்தமான நுகத்தைச்‌ செய்து 
|ழக்கப்பட்டிருக்கிறார்கள்‌. அது மிருகத்தை உறுத்தாதபடி உட்புறத்தில்‌ 
வழவழப்பாகச்‌ செதுக்கப்பட்டிருக்கும்‌. தாம்‌ ஒவ்வொரு நாளும்‌ சுமக்கும்‌ 
நுகம்‌, நுகமில்லாததினால்‌ போராடிக்கொண்டிருக்கிறவர்களின்‌ பாரத்தை 
எளிமையாக்கும்‌, வாழ்க்கையை இலகுவாக்கும்‌ என்பதை இயேசு 
வானவர்‌ அறிந்திருந்தபடியால்‌ அவர்‌ சாந்தகுணத்தைப்‌ பற்றிய இந்தப்‌ 
பாக்கிய வசனத்தைப்‌ போதிக்கிறார்‌. 




















“உங்களுடைய வாழ்க்கையைச்‌ சரியான வழியில்‌ வாழ முடியும்‌. 
நான்‌ வாழுகிறபடி நீங்கள்‌ வாழ்வீர்களானால்‌, உங்கள்‌ வாழ்க்கை 
பாரமோ அல்லது சோர்வோ இல்லாததாக இருக்கும்‌. உங்கள்‌ பிரச்சினை 
களினால்‌ நீங்கள்‌ முற்றிலுமாகச்‌ சோர்ந்துபோக வேண்டிய அவசிய 
மில்லை'' என்பதே இயேசுவானவரின்‌ மூன்றாவது பாக்கிய வசனத்தின்‌ 
பொழிப்புரையாகும்‌. “நான்‌ வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுகிற 
விதமாக நீங்களும்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ என்னுடைய 
சாந்தகுணத்தின்‌ நுகத்தை ஏற்றுக்கொள்வீர்களானால்‌, அது உங்கள்‌ 
பாரத்தை இலகுவாக்குவதை நீங்கள்‌ காண்பீர்கள்‌. நீங்கள்‌ எதிர்நோக்கும்‌ 
அறைகூவல்கள்‌ எவ்வளவு பெரிதாக இருந்தாலும்‌, அது உங்கள்‌ 
வாழ்க்கையை எளிதாக்கும்‌'' என்றே அவர்‌ போதிக்கிறார்‌. 

















வாழ்க்கையின்‌ பாரத்தை எவ்வாறு இழுப்பது என்பதை 
அறிந்திராதபடியால்‌ கீழே மலையடிவாரத்திலிருக்கும்‌ மக்கள்‌ பாடு 
ட்டுக்கொண்டிருக்கிறார்கள்‌. அவர்களிடம்‌ எந்த நுகமும்‌ இல்லாத 
டியால்‌ அவர்களால்‌ பாரத்தை இழுக்க முடியவில்லை. ஆனால்‌ நீங்கள்‌ 
என்‌ மதிப்பீடுகளை அறிக்கையிட்டு, எனது மனோபாவங்களோடு 
உங்கள்‌ வாழ்க்கையை வாழ்வீர்களானால்‌, நீங்கள்‌ என்னைப்‌ 
பின்பற்றும்போது நான்‌ உங்களுக்குக்‌ காட்டும்‌ ஆவிக்குரிய ஒழுக்கத்தில்‌ 
பயிற்சிபெறுவீர்களானால்‌, எனது பாரத்தைப்பற்றியும்‌, எனது இருதயம்‌ 
மற்றும்‌ நுகத்தைப்‌ பற்றியும்‌ கற்றுக்கொள்வீர்கள்‌. அது உங்கள்‌ 
































15 


ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலைக்‌ கொடுக்கும்‌'' என்பதே இயேசு 
வானவருடைய போதனையின்‌ சாராம்சமாகும்‌. 


சாந்தகுணம்‌ நமது சித்தத்தின்‌ (விருப்பத்தின்‌) ஒழுக்கமாகும்‌. 
“சீஷன்‌'' (015எறle) மற்றும்‌ ““ஒழுக்கம்‌'' (0150101106) என்ற சொற்களின்‌ 
ஆங்கிலப்‌ பதங்கள்‌ ஒரே வேர்ச்சொல்லிலிருந்தே வருகின்றன. 
சாந்தகுணமுள்ள சீஷன்‌ பூமியைச்‌ சுதந்தரித்துக்கொள்வான்‌ என்பதை 
இயேசுவானவர்‌ இங்கே வலியுறுத்தும்‌ வாக்குத்தத்தமாகும்‌. இதற்கு 
இரண்டு அர்த்தங்களைக்‌ கூறலாம்‌: 1) இயேசுவானவரின்‌ சீஷன்‌ 
ஒழுக்கமுள்ளவனாக இருப்பான்‌ என்பதை நாம்‌ எதிர்பார்க்க வேண்டும்‌. 
2) ஒழுக்கத்தோடிருக்கும்‌ இயேசுவானவரின்‌ சீஷன்‌ இயேசுவானவர்‌ 
மற்றும்‌ அவருடைய பிதாவானவரின்‌ நுகத்தை தன்‌ வாழ்நாளின்‌ 
ஒவ்வொரு நாளிலும்‌ கொண்டிருப்பானானால்‌, அவன்‌ அனைத்தையும்‌ 
ஆதாயமாக்கிக்‌ கொள்வான்‌. 














நீதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ 

“நீதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ 
திருப்தியடைவார்கள்‌'' என்பது நான்காவது பாக்கியவசனமாகும்‌ (மத்‌. 
5:6). நாம்‌ சாந்தகுணமுள்ளவர்களாக இருக்கும்போது, இயேசுவான 
வரை நமது ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, நமது வாழ்க்கையை 
அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்‌ கீழ்ப்படுத்தும்போது, நீதிக்காக நாம்‌ 
பசிதாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ 
போதிக்கிறார்‌. 








பாக்கியவசனங்கள்‌ இரட்டை இரட்டையாக வருகின்றன என்ற 
ஒழுங்கை இப்போது நம்மால்‌ உணர முடிகிறது. நாம்‌ ஆவியில்‌ எளிமை 
யுள்ளவர்களாக இருக்கக்‌ கற்றுக்கொள்ளும்போது, துயரப்படுகிறோம்‌. 
நாம்‌ சாந்தகுணமுள்ளவர்களாகும்போது, நீதிக்காகப்‌ பசிதாகம்‌ 
கொள்கிறோம்‌. நீதி என்பது சரியானகைச்‌ செய்வதாகும்‌. நீதிக்காகப்‌ 
பசிதாகம்‌ கொள்வது என்பது, சரியானதைச்‌ செய்யப்‌ பசிதாகம்‌ கொள்‌ 
வதாகும்‌. குறிப்பாக சரியானது எது என்று அறிய விரும்புவதாகும்‌. 





சவுல்‌ தமஸ்குவுக்குச்‌ செல்லும்‌ சாலையில்‌ சாந்தகுணத்தைப்‌ 
பெற்றவுடன்‌ தனக்கு எது சரியானது என்பதை அறிய விரும்பினான்‌. 
அவன்‌ இயேசுவானவரை ““ஆண்டவரே”' என்று அழைத்துத்‌ தான்‌ 
என்ன செய்ய வேண்டும்‌ என்று கேட்டபோது, அவன்‌ சாந்தகுணத்தை 
மட்டும்‌ வெளிப்படுத்தவில்லை. நீதிக்காகப்‌ பசிதாகம்‌ கொள்ளுவது 
என்றால்‌ என்ன என்பதையும்‌ எடுத்துக்காட்டினான்‌. 











சுவிசேஷங்களை வாசிக்கும்போது, சமயத்தலைவர்கள்‌ 
தேவனுடைய ஆலயத்தைக்‌ கள்ளர்‌ குகையாக்கியபோது, அது சரியான 





16 


காரியத்துக்கு முரண்பாடாக இருந்தபடியால்‌, இயேசுவானவர்‌ 
நியாயமான கோபம்‌ கொள்ளுவதை நாம்‌ பார்க்கிறோம்‌. தமது பிதா 
வானரின்‌ சித்தத்தைச்‌ செய்ய இயேசுவானவர்‌ எவ்வளவாக வாஞ்சை 
கொண்டிருக்கிறார்‌ என்பதைப்‌ பாருங்கள்‌. சரியானதைச்‌ செய்வதற்கான 
வாஞ்சை, எது தவறென்று தெளிவாகத்‌ தெரிகிறதோ அசைச்‌ சரியாக்கு 
வற்கான வாஞ்சையுமாகும்‌ என்பதையும்‌ நாம்‌ பார்க்கிறோம்‌. 





இங்கே மலைப்பிரசங்கத்தில்‌ இயேசுவானவர்‌ நீதிக்குக்‌ கொடுக்கும்‌ 
முக்கியத்துவத்தைப்‌ பாருங்கள்‌. கடைசிப்‌ பாக்கியவசனம்‌ 
“நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; பரலோக 
ராஜ்யம்‌ அவர்களுடையது”' என்று கூறுகிறது (மத்‌. 5:10). எட்டுப்‌ 
பாக்கியவசனங்களில்‌ இரண்டு நீதியைப்‌ பற்றியதாகும்‌. பின்னர்‌ அவர்‌ 
இதே அதிகாரத்தில்‌ ““வேதபாரகர்‌ பரிசேயர்‌ என்பவர்களுடைய 
நீதியிலும்‌ உங்கள்‌ நீதி அதிகமாயிராவிட்டால்‌, பரலோக ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிக்க மாட்டீர்கள்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌'' என்று 
அவர்‌ போதிக்கிறார்‌ (மத்‌. 5:20). மேலும்‌ ஆறாம்‌ அதிகாரத்தின்‌ 
இரண்டாவது பகுதியில்‌ அவர்‌ மதிப்பீடுகளைப்‌ பற்றிப்‌ போதிக்கிறார்‌. 
“முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவருடைய நீதியையும்‌ 
தேடுங்கள்‌'' என்று அவர்‌ கூறும்போது, நமது மதிப்பீடுகளில்‌ எவை 
முன்னுரிமை பெறுகின்றன என்பதை அவர்‌ வெளிப்படுத்துகிறார்‌ (மத்‌. 
6:33). 














இந்தப்‌ பாக்கியவசனத்திலுள்ள வாக்குத்தத்தம்‌ நீதியின்மேல்‌ 
சிதாகம்‌ கொள்ளும்‌ சீஷர்கள்‌ அதே நீதியினால்‌ நிரப்பப்படுவார்கள்‌ 
என்பதாகும்‌. அவர்கள்‌ திணறிப்போகும்‌ வரையில்‌ நீதியினால்‌ நிரப்பப்‌ 
டுவார்கள்‌ என்பதையே மூலக்‌ கிரேக்கச்‌ சொற்கள்‌ உணர்த்துகின்றன. 
அதாவது, அவர்‌ நீதியாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரால்‌ முழுமை 
யாக நிரப்பப்படுவார்கள்‌. தாங்கள்‌என்ன செய்ய வேண்டும்‌ என்று அவர்‌ 
விரும்புகிறார்‌ என்பதை அறிய அவர்கள்‌ பசிதாகம்‌ கொள்ளுவார்கள்‌. 




















““சந்தோஷத்துக்காகப்‌ பசிதாகம்‌ கொள்ளுகிறவர்கள்‌ பாக்கிய 
வான்கள்‌, அவர்கள்‌ சந்தோஷமாக்கப்படுவார்கள்‌'' என்று இந்தப்‌ 
ரக்கியவசனம்‌ கூறவில்லை என்பதைக்‌ கவனியுங்கள்‌. ““திருப்திக்காகப்‌ 
சிதாகம்‌ கொள்ளுபவர்கள்‌'' என்றும்‌ குறிப்பிடப்படவில்லை. 
“வளத்துக்காகப்‌ பசிதாகம்கொள்ளுபவர்கள்‌ பாக்கியவான்கள்‌, அவர்‌ 
அதிக செல்வத்தைப்‌ பெறுவார்கள்‌'' என்றும்‌ இங்கே கூறப்படவில்லை. 
“நீதியின்மேல்‌ பசிதாகமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌'' என்றே இந்தப்‌ 
பாக்கியவசனம்‌ கூறுகிறது. அவர்கள்‌ நீதியினாலும்‌, சரியானதைச்‌ 
செய்யும்‌ வாஞ்சையினாலும்‌ நிரப்பப்படுவார்கள்‌ என்பதே 
அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தமாகும்‌. 





























17 


அடிமைத்தனத்தை ஒழித்தவர்கள்‌ போன்று அநீதிக்கு எதிராகப்‌ 
போராடிய பெரிய வீரர்கள்‌ இயேசுவானவரைப்‌ பயபக்தியுடன்‌ 
பின்பற்றிய சீஷர்களாக இருந்தார்கள்‌. எது சரியானது என்பதற்காக 
அவர்கள்‌ பசிதாகம்‌ கொண்டிருந்த அதே வேளையில்‌ எது 
சரியில்லையோ அதைத்‌ தாக்குவதற்கான வாஞ்சையையும்‌ கொண்டி 
ருந்தார்கள்‌. மார்ட்டின்‌ லுத்தர்‌ கிங்‌, நெல்சன்‌ மண்டேலா போன்ற நோபல்‌ 
பரிசு பெற்றவர்கள்‌ இனப்பாகுபாடு என்ற அநீதிக்கு எதிராகச்‌ சமாதான 
மான முறையில்‌ குரல்கொடுத்து, தாங்கள்‌ நீதிக்காகப்‌ பசிதாகம்‌ 
கொண்டிருப்பதைக்‌ காட்டினார்கள்‌. நாம்‌ வேதாகமத்தை ஆராய்ந்து 
பார்ப்போமானால்‌, நீதியினால்‌ நிரப்பப்படும்‌ சீஷர்கள்‌ அநீதியை எதிர்க்‌ 
வேண்டும்‌ என்பதை இயேசுவானவர்‌ வலியுறுத்துவதைக்‌ காணலாம்‌. 


























இயேசுவானவர்‌ தமது சீஷர்களின்‌ தனிப்பட்ட நேர்மையையும்‌ 
நீதியையும்‌ வலியுறுத்தும்போது, மலையடிவாரத்திலிருந்த மக்கள்‌ 
துன்பத்திலிருப்பதற்குக்‌ காரணம்‌ அவர்கள்‌ எல்லோரும்‌ செய்வதைத்‌ 
தாங்களும்‌ செய்வதுதான்‌ என்பதையும்‌ உணர்த்துகிறார்‌. அவர்கள்‌ 
சரியானதைச்‌ செய்வதற்குப்‌ பதிலாகச்‌ சூழ்நிலைக்கு உகந்ததைச்‌ செய்து 
கொண்டிருந்தார்கள்‌. 














இந்த உலகத்தின்‌ இழந்துபோன மக்களுக்குப்‌ பிரதிநிதிகளாக 
இருக்கும்‌ மலையடிவாரத்திலுள்ள துன்பப்படும்‌ மக்களிடம்‌ அவர்கள்‌ 
திரும்பும்போது, அவர்கள்‌ நீதிக்கு வடிகால்களாக இருக்க வேண்டும்‌ 
என்பதே தமது சீஷர்களைக்‌ குறித்த இயேசுவானவரின்‌ செயல்திட்ட 
மாகவும்‌, தேவனுடைய திட்டமாகவும்‌ இருந்தது. தமது சீஷர்கள்‌ இந்த 
உலகத்தில்‌ தேவனுடைய மகிமைக்காக நடப்பட்டிருக்கும்‌ நீதியின்‌ 
விருட்சங்களாக இருக்க வேண்டும்‌ என்பதை அவருடைய திட்டமாகும்‌. 








18 


அத்தியாயம்‌ இரண்டு 
“போகும்‌ மனோபாவங்கள்‌'' 
(மத்தேயு 5:7-12) 

““இரக்கமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ இரக்கம்‌ 
பெறுவார்கள்‌. இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; 
அவர்கள்‌ தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌. சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ தேவனுடைய புத்திரர்‌ என்னப்படுவார்கள்‌.. 
நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; பரலோக 
ராஜ்யம்‌ அவர்களுடையது. 

““என்னிமித்தம்‌ உங்களை நிந்தித்துத்‌ துன்பப்படுத்தி, பலவித 
தீமையான மொழிகளையும்‌ உங்கள்‌ பேரில்‌ பொய்யாச்‌ சொல்வார்‌ 
களானால்‌ பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌. சந்தோஷப்பட்டு, 
களிகூருங்கள்‌; பரலோகத்தில்‌ உங்கள்‌ பலன்‌ மிகுதியாயிருக்கும்‌; 
உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும்‌ அப்படியே 
துன்பப்படுத்தினார்களே'' (மத்‌. 5:7-12). 


மலையில்‌ ஏறுதல்‌ 


பாக்கியவசனங்கள்‌ மலையில்‌ ஏறுவதைப்‌ போன்றதாகும்‌ என்று 
எனக்குப்‌ பிடித்த ஒரு வல்லுநர்‌ கூறியிருக்கிறார்‌: ஆவியில்‌ எளிமையாக 
இருப்பதும்‌, துயரப்படுவதும்‌ நம்மை மலையில்‌ பாதி வழி ஏறச்‌ 
செய்கிறது. சாந்தகுணம்‌ மூன்றில்‌ இரண்டு பகுதிக்கு ஏறச்‌ செய்கிறது. 
நீதிக்காகப்‌ பசிதாகப்பட்டு, அதால்‌ நிரப்பப்படுவது நம்மை 
மலையுச்சிக்குக்‌ கொண்டுசெல்லுகிறது. அதாவது, நாம்‌ வரும்‌ 
மனோபாவங்களைக்‌ கற்றுக்கொள்ளும்போது மலையுச்சியைச்‌ 
சென்றடைகிறோம்‌. 























மலையுச்சிக்கு இட்டுச்செல்லும்‌ மனோபாவங்களைச்‌ சீஷர்கள்‌ 
கற்றுக்கொள்ளும்போது, அவர்கள்‌ மலையின்‌ மறுபக்கமாக இறங்கி, 
இயேசுவானவர்‌ அவர்களுக்குக்‌ கற்றுக்கொடுக்க விரும்பும்‌, போகும்‌ 
டனோபாவங்களைக்‌ கற்றுக்கொள்ளுவதற்கு முன்பாக அவர்கள்‌ 
எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பார்கள்‌? அவர்கள்‌ நீதியினால்‌ நிரப்பப்‌ 
பட்டிருப்பதால்‌ பரிசேயர்களைப்‌ போல இருப்பார்களா? அவர்கள்‌ 
மக்களைக்‌ கீழ்நோக்கிப்‌ பார்த்து, தாங்கள்‌ அறிந்த வசனங்களைக்‌ 














19 


கொண்டு அவர்களைக்‌ குற்றம்சாட்டுவார்களா? போகும்‌ மனோபாவங் 
கள்‌ இந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ பதிலளிக்கின்றன. 
இரக்கமுள்ளவர்கள்‌ 

““இரக்கமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ இரக்கம்‌ 
பெறுவார்கள்‌'' என்பது ஐந்தாவது பாக்கியவசனமாகும்‌ (வச. 7). 
““இரக்கம்‌'' என்றால்‌ ''நிபந்தனையில்லாத அன்பு'' என்று அர்த்தமாகும்‌. 
தேவனுடைய கிருபை தன்‌ வாழ்நாளெல்லாம்‌ தன்னைத்‌ தொடரும்‌ 
என்று தாவீது எழுதியபோது, '“தொடரும்‌'' என்பது உண்மையில்‌ 
“தேடிவரும்‌” என்றே அர்த்தப்படுகிறது. தேவனுடைய நிபந்தனையில்‌ 
லாத அன்பு தன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ தன்னைத்‌ தேடிவரும்‌ என்றே 
தாவீது குறிப்பிடுகிறார்‌ (சங்‌. 23:6). 

பாபிலோனியர்‌ யூதர்களோடு பயங்கரமாகப்‌ போர்புரிந்து, 
அவர்களை வென்றபோது, எரேமியா தனது புலம்பல்‌ நூலை எழுதினார்‌. 
அப்போது அவர்‌ ஒரு வெளிப்பாட்டைப்‌ பெற்றார்‌. தாம்‌ ஒருநாளும்‌ 
தமது மக்களிடம்‌ அன்புகாட்டுவதை நிறுத்தப்போவதில்லை என்று 
தேவன்‌ அவருக்கு வெளிப்படுத்தினார்‌. அதனால்‌ எரேமியா 
“அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள்‌ காலைதோறும்‌ 
புதியவைகள்‌'' என்று எழுதினார்‌ (புல. 3:22-23). 














மல்கியாவின்‌ தீர்க்கதரிசன நூலின்‌ துவக்கத்திலேயே தேவன்‌ 
“நான்‌ உங்களைச்‌ சிநேகித்தேன்‌'' என்று அறிக்கையிடுகிறார்‌. 
தேவனுடைய நிபந்தனையில்லாத அன்பைப்‌ பற்றியே ஓசியா தனது 
தீர்க்கதரிசன நூலில்‌ கூறுகிறார்‌. தேவன்‌ எப்போதுமே அன்புகாட்டுகிறார்‌, 
அவர்‌ நிபந்தனையில்லாத அன்பாகவே இருக்கிறார்‌ (1 யோவான்‌ 4:16). 
நமது பாவங்களுக்குத்‌ தகுதியானதை நமக்குத்‌ தராமல்‌ தேவனுடைய 
இரக்கம்‌ அவரைத்‌ தடுக்கிறது. தேவனுடைய கிருபை நமக்குத்‌ தகுதியில்‌ 
லாத ஆசீர்வாதங்களை நம்மேல்‌ பொழிகிறது. இந்தப்‌ பாக்கியவசனத்‌ 
துக்கு “தேவனுடைய நிபந்தனையில்லாத அன்பினால்‌ முழுவதுமாக 
நிரப்பப்பட்டவர்கள்‌ பாக்கியவான்கள்‌' ' என்று பொழிப்புரை கூறலாம்‌. 
நமக்கு ஒவ்வொரு நாளும்‌ இரக்கம்‌ தேவைப்படுகிறது என்று 
தேவன்‌ அறிந்திருக்கிறபடியால்‌, வேதாகமத்தில்‌ இந்த வார்த்தை 366 
தடவைகள்‌ வருகிறது. லீப்‌ வருடத்துக்காகக்‌ கூட ஒரு எண்‌ கூடச்‌ 
சேர்க்கப்பட்டிருக்கிறது! தேவனுடய இரக்கத்தைப்‌ பற்றிய இந்த மேற்‌ 
கோள்களில்‌ 280 மேற்கோள்களை நாம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ காணலாம்‌. 
தேவன்‌ எப்போதுமே நிபந்தனையில்லாத அன்பின்‌ தேவனாகவே 
இருக்கிறார்‌. 
இரக்கமுள்ளவர்கள்‌ இரக்கம்‌ பெறுவார்கள்‌ என்று இயேசுவானவர்‌ 
வாக்குத்தத்தம்‌ அருளுகிறார்‌. அவர்கள்‌ தேவனிடமிருந்தும்‌, யாரிடம்‌ 


























20 


இரக்கம்‌ காட்டுகிறார்களோ அவர்களிடமிருந்தும்‌ இரக்கம்‌ பெறுவது 
மட்டுமின்றி, நிபந்தனையில்லாமல்‌ அன்புகூரப்பட வேண்டியவர்‌ 
களுக்கு அவர்கள்‌ தேவனுடைய நிபந்தனையில்லாத அன்பின்‌ வடிகால்‌ 
களாகவும்‌ இருப்பார்கள்‌. 

நாம்‌ மலையுச்சியிலிருந்து இறங்கி, வேதனைப்படுகிறவர்களுக்கு 
இயேசுவானவருடைய தீர்வின்‌ பங்காக இருக்க வேண்டுமானால்‌, நாம்‌ 
தேவனுடைய நிபந்தனையில்லாத அன்பினால்‌ நிரப்பப்பட வேண்டும்‌. 
இயேசுவானவருடைய தீர்வாகவும்‌ பதிலாகவும்‌ இருக்கும்‌ சீஷர்கள்‌ 
சுயநீதியுள்ள பரிசேயர்களைப்‌ போல இல்லை, அவர்கள்‌ தேவன்‌ மற்றும்‌ 
கிறிஸ்துவின்‌ நிபந்தனையில்லாத அன்பை மற்றவர்களுக்குக்‌ கொண்டு 
செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள்‌. இயேசுவானவரைப்‌ பொருத்த 
வரையில்‌ நீதியினால்‌ நிரப்பப்படுவது தேவனுடைய அன்பினால்‌ 
நிரப்பப்படுவதாகும்‌. 


இருதயத்தில்‌ பரிசுத்தமுள்ளவர்கள்‌ 

நாம்‌ அன்புகாட்டும்போது, பெரும்பாலும்‌ சுயநலமான நோக்கத்‌ 
துடனேயே அன்புகாட்டுகிறோம்‌. எனவேதான்‌ அடுத்த பாக்கியவசனம்‌ 
இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ 
தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌'' என்று கூறுகிறது (வச. 8). கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றும்‌ ஒருவர்‌ அன்புகாட்டும்போது, அவர்‌ தனது தனிப்பட்ட 
தேவையை நிறைவுசெய்வதற்காகச்‌ சுயநலத்தோடு அன்பு 
காட்டுவதில்லை. அவர்கள்‌ ஜீவனுள்ள கிறிஸ்துவின்‌ அன்பினால்‌ 
நிரப்பப்பட்டிருக்கிறபடியால்‌, அன்புகாட்டுகிறார்கள்‌. அவர்களுடைய 
நோக்கங்கள்‌ சுத்தமாக இருக்கின்றன. 









































இந்த வசனத்தில்‌ ' சுத்தம்‌'' என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள 
கிரேக்கச்‌ சொல்லிலிருந்து “உடலின்‌ அசுத்தத்தை வெளியேற்று குழல்‌” 
என்ற வார்த்தையும்‌ வருகிறது. யாக்கோபு இதே சொல்லைப்‌ பயன்‌ 
டுத்தும்போது அது ““சுத்திகரிப்பது'' என்று மொழிபெயர்க்கட்‌ 
ட்டிருக்கிறது (யாக்‌. 4:8). தேவனுடைய நிபந்தனையில்லாத 
அன்பினால்‌ சீஷன்‌ மற்றவரை நேசிக்கும்போது, அவனுடைய 
இருதயத்திலிருந்து சுய நலமான நோக்கங்கள்‌ அனைத்தும்‌ 
வெளியேற்றப்படுகின்றன என்பது இதற்கு அர்த்தமாகும்‌. நமது 
இருதயத்தில்‌ கிறிஸ்துவின்‌ அன்பைத்‌ தவிர வேறு எதுவும்‌ 
இருக்குமானால்‌ அதை அகற்றிச்‌ சுத்திகரிக்கும்படி நாம்‌ நாள்தோறும்‌ 
பரிசுத்த ஆவியானவரிடம்‌ வேண்டிக்கொள்ள வேண்டும்‌. 



































நாம்‌ மக்களுக்கு நன்மைசெய்யும்போது அவர்கள்‌ உடனடியாக 
நமது உள்நோக்கங்களைப்‌ பற்றிக்‌ கேள்வியெழுப்புகிறார்கள்‌. ஆனால்‌ 
இயேசுவானவரின்‌ இரக்கமுள்ள சீஷன்‌ மற்றவர்களிடம்‌ ''கிறிஸ்துவின்‌ 


21 


அன்பினால்‌ உங்களை நேசிப்பதைத்‌ தவிர வேறு எந்த 
சிலாக்கியத்தையும்‌ உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை'' என்று கூற 
முடியும்‌. 

இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌ 
என்பதே இயேசுவானவரின்‌ வாக்குத்தத்தமாகும்‌. சுத்தமான 
நோக்கத்தோடு கிறிஸ்துவின்‌ அன்பைக்‌ காட்டுகிறவர்கள்‌, தாங்கள்‌ 
உலகத்தில்‌ வேதனைப்படுகிறவர்களுக்குக்‌ கிறிஸ்துவின்‌ அன்பைக்‌ 
கொண்டுசெல்லும்போது, அவர்கள்‌ தேவனைத்‌ தரிசிக்கிறார்கள்‌. 
அன்பின்‌ அப்போஸ்தலன்‌ கூறுகிறபடி, தேவ அன்பு அவர்கள்‌ மூலமாகப்‌ 
பாய்ந்துசெல்லும்போது, அவர்கள்‌ தேவனில்‌ ஜீவிக்கிறார்கள்‌, தேவன்‌ 
அவர்களில்‌ ஜீவிக்கிறார்‌ (1 யோவான்‌ 4:16). 


சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌ 





ஏழாவது பாக்கியவசனம்‌ ““சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌; அவர்கள்‌ தேவனுடைய புத்திரர்‌ என்னப்படுவார்கள்‌ " 
என்று கூறுகிறது. இயேசுவானவருடைய தீர்வாகவும்‌ பதிலாகவும்‌ 
இருக்கும்‌ சீஷன்‌ ஒப்புரவாகுதலின்‌ ஊழியக்காரனாகவும்‌ இருக்கிறான்‌. 
மலையடிவாரத்தில்‌ காணப்பட்ட பயங்கரமான பிரச்சினைகளில்‌ ஒன்று, 
அந்நியப்படுத்தப்படுதலாகும்‌. மக்கள்‌ தேவனிடமிருந்தும்‌, மற்றவர்‌ 
களிடமிருந்தும்‌, தங்களிடமிருந்தும்கூடப்‌ பிரிக்கப்பட்டிருந்தார்கள்‌. 
இந்த மூன்று காரியங்களிலும்‌ ஒப்புரவாகுதலை அனுபவிக்கும்படியாக 
சீஷர்கள்‌ இந்த மனோபாவத்தைக்‌ கற்றுக்கொண்டு, பிறகு திரளான 
மக்களிடம்‌ திரும்பி ஒப்புரவாகுதலின்‌ ஊழியக்காரர்களாக இருக்க 
வேண்டும்‌ என்பதே இயேசுவானவரின்‌ அறைகூவலாகும்‌. 














கிறிஸ்துவின்‌ மூலமாகத்‌ தேவனோடு ஒப்புரவாகும்‌ அற்புதத்தை 
அனுபவித்துள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ தேவன்‌ ஒப்பரவாகுதலின்‌ 
உபதேசத்தையும்‌ ஊழியத்தையும்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று பவுல்‌ 
அப்போஸ்தலன்‌ கூறுகிறார்‌ (2 கொரி. 5:14-6:2). இந்தப்‌ பகுதியின்‌ 
அடிப்படையில்‌ ஒரு இறையியலாளர்‌ “தேவனோடு ஒப்புரவாக்கப்‌ 
பட்டவர்கள்‌ ர ரர ராரா வாழ்க்கையில்‌ 
ஒப்புரவாகுதலைக்‌ கொண்டுவர வேண்டும்‌ என்பதே ஒப்புரவாக்கும்‌ 
தேவனுடைய சித்தமாக இருக்கிறது'' என்று எழுதியிருக்கிறார்‌. இயேசு 
வானவர்‌ இந்த ஏழாம்‌ பாக்கியவசனத்தைப்‌ போதிக்கும்போது, இதுவே 
அவருடைய திட்டத்தின்‌ சாராம்சமாகும்‌. 























பனிப்போரின்போது, சைபீரியாவில்‌ ஒரு பயங்கரமான கைதி 
முகாமில்‌ இருந்த ஒரு அறுவைச்சிகிச்சை நிபுணர்‌ விசுவாசியானார்‌. 
இயேசு கிறிஸ்துவைத்‌ தனது ஆண்டவராகவும்‌ இரட்சகராகவும்‌ ஏற்றுக்‌ 
கொண்ட போரிஸ்‌ கோர்ன்பெல்ட என்ற அந்த யூத மருத்துவர்‌, அந்தப்‌ 





22 


பயங்கரமான இடத்தில்‌ ஒப்புரவாக்கும்‌ ஊழியத்தைச்‌ (ministry of rec- 
onciliation) செய்ய வேண்டுமென்று தீர்மானித்தார்‌. ஒரு கைதிக்கு 
அறுவைச்‌ சிகிச்சை செய்தபின்னர்‌ அவரைக்‌ கிறிஸ்துவிடம்‌ 
வழிநடத்தினார்‌. ஆனால்‌ இந்தச்‌ செயலுக்காக அன்றிரவு அவர்‌ 
படுக்கையிலேயே கொல்லப்பட்டார்‌. அவரிடம்‌ சிகிச்சை பெற்றவர்‌ 
சுகமாகி இறுதியில்‌ அந்த முகாமின்‌ பயங்கரங்களை உலகுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. அவர்தான்‌ அலெக்சாண்டர்‌ ஷோல்நிட்சின்‌. 
அந்த அறுவைச்‌ சிகிச்சை நிபுணர்‌ தன்னிடம்‌ சிகிச்சை பெற்றவர்‌ 
புகழ்பெற்றவராகி. பல நூல்களை எழுதுவார்‌ என்பதை அறிந்திருக்க 
வில்லை. இயேசுவானவர்‌ தமது ஏழாவது பாக்கியவசனத்தில்‌ 
போதித்ததை அவர்‌ செயல்படுத்தினார்‌. இவ்வாறு ஒப்புரவாகச்‌ செய்யும்‌ 
ஊழியக்காரர்கள்‌ தேவனுடைய புத்திரர்‌ என்று அழைக்கப்படுவார்கள்‌ 
என்று இயேசுவானவர்‌ வாக்குத்தத்தம்‌ அருளியிருக்கிறார்‌. தேவனுக்கு 
ஒரே குமாரனே இருந்தார்‌, அவர்‌ அருட்பணி செய்தார்‌. அவரால்‌ 
அனுப்பப்பட்டவர்களைத்‌ தேவன்‌ நமது புத்திரர்களாக ஏற்றுக்‌ 
கொள்வதில்‌ வியப்பேதுமில்லை. இதன்மூலம்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
குமாரர்களாகவும்‌ குமாரத்திகளாகவும்‌ ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
துன்புறுத்தப்படுபவர்கள்‌ 

““நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; 
பரலோக ராஜ்யம்‌ அவர்களுடையது. '' இந்தப்‌ பாக்கியவசனங்கள்‌ 
இரட்டை இரட்டையாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன என்று ஏற்கெனவே 
பார்த்தோம்‌. ஏழாவது பாக்கியவசனமும்‌ இந்த வசனமும்‌ இரட்டை 
வசனங்களாக இருக்கின்றன. 

அலெக்சாண்டர்‌ ஷோல்நிட்சின்‌ ஒப்புரவாக்கும்‌ ஊழியக்காரனாக 
இருக்கும்படி போரிஸ்‌ கோர்ன்பெல்ட்‌ தனது உயிரைக்‌ கொடுத்தார்‌. சபை 
வரலாறு முழுவதிலும்‌ ஒப்புரவாக்கும்‌ ஊழியர்கள்‌ இவ்வாறு 
துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள்‌. எனவேதான்‌ ஏழாவது பாக்கியவசனம்‌ 
““ஒப்புரவாக்கும்‌ ஊழியக்காரர்கள்‌ பாக்கியவான்கள்‌'' என்றும்‌ 
எட்டாவது வசனம்‌ ''நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌ பாக்கிய 



































வான்கள்‌; பரலோக ராஜ்யம்‌ அவர்களுடையது” என்றும்‌ கூறுகிறது. 
தாங்கள்‌ ஒப்புரவாக்கும்‌ ஊழியக்காரர்களாக இருப்பதற்காகத்‌ 
துன்புறுத்தப்பட்டவர்கள்‌, அதற்காகத்‌ தங்கள்‌ உயிரையே கிரயமாகக்‌ 
கொடுக்க நேரிட்டாலும்‌, தேவன்‌ தங்கள்‌ இருதயங்களில்‌ 
ஆளுகைசெய்கிறார்‌ என்பதை மெய்யாகவே வெளிப்படுத்துகிறார்கள்‌. 











68% 





வெறுமனே ““துன்பப்படுகிறவர்கள்‌'' என்று குறிப்பிடப்படாமல்‌ 
“நீதியினிமித்தம்‌ துன்பப்படுகிறவர்கள்‌'' என்று கூறப்பட்டிருப்பதைக்‌ 
கவனியுங்கள்‌. அவர்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ பகிர்ந்துகொள்ளுவதால்‌, 
இயேசுகிறிஸ்துவோடு தங்களை இணைத்துக்கொள்வதால்‌, துன்புறுத்தப்‌ 


23 





படுவார்கள்‌. இப்போது இந்தக்‌ கடைசி இரண்டு பாக்கியவசனங்களும்‌ 
ஏன்‌ சேர்ந்து இருக்கின்றன என்பதைத்‌ தெளிவாகக்‌ காண்கிறோம்‌. 





ஒப்புரவாகுதலின்‌ ஊழியத்தைச்‌ செய்பவர்கள்‌ சச்சரவு மற்றும்‌ 
அந்நியப்‌ படுத்தப்படுதலுக்கு நடுவே இருக்க வேண்டியிருப்பதால்‌, 
அவர்கள்‌ துன்புறுத்தப்படுகிறார்கள்‌. அந்நியப்படுத்தப்பட்டவர்கள்‌ 
ஒருவரோடொருவர்‌ சண்டைபோட்டுக்கொண்டிருக்கும்‌ இடத்துக்கு 
அவர்கள்‌ போகிறார்கள்‌. கடுமையான சண்டைகள்‌ காணப்படும்‌ மத்திய 
கிழக்குப்‌ பகுதி போன்ற நாடுகளை எண்ணிப்‌ பாருங்கள்‌. ஒப்புரவாக்கும்‌ 
ஊழியத்தில்‌ ஈடுபட்டுள்ளவர்கள்‌ அத்தகைய அபாயகரமான 
இடங்களுக்குச்‌ செல்லுகிறார்கள்‌. 

இயேசுவானவர்‌ இந்த எட்டுப்‌ பாக்கியவசனங்களைப்‌ போதித்து 
முடித்தவுடன்‌, பதினோராம்‌ வசனத்திலிருந்து அவைகளைச்‌ செயல்‌ 
படுத்திக்‌ காண்பிக்கத்‌ துவங்கு. இந்தப்‌ பாக்கியவசனங்கள்‌ 
பொதுவானவை என்பதை '“சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌'' ““துன்பப்‌ 
படுகிறவர்கள்‌'' என்று பொதுவாகக்‌ குறிப்பிடப்பட்டதிலிருந்து நாம்‌ 
அறிகிறோம்‌. ஆனால்‌ பதினோராம்‌ வசனத்திலிருந்து அவர்‌ “நீங்கள்‌” 
““உங்கள்‌'' என்று சொல்லி நேரடியாகப்‌ பேசத்‌ துவங்குகிறார்‌. 
“என்னிமித்தம்‌ உங்களை நிந்தித்துத்‌ துன்பப்படுத்தி, பலவித தீமையான 
மொழிகளையும்‌ உங்கள்‌ பேரில்‌ பொய்யாச்‌ சொல்வார்களானால்‌ 
பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌.”' 

அவர்‌ தமது பேச்சைக்‌ கேட்டுக்கொண்டிருப்பவர்களிடம்‌ திரும்பி, 
இப்போது தனிப்பட்ட முறையில்‌ அவர்களோடு பேசுகிறார்‌. அவர்கள்‌ 
௭ 
Q 



































வ்வாறு துன்பப்படுத்தப்படுவார்கள்‌ என்பதைப்‌ பற்றி நேரடியாகப்‌ 
பாருத்திக்‌ கூறுகிறார்‌. அவர்‌ எட்டுப்‌ பாக்கியவசனங்ளைளையும்‌ இந்த 
வசனத்திலிருந்து பொருத்திக்‌ காண்பிக்கத்‌ துவங்குகிறார்‌, அது 
அவருடைய போதனயின்‌ முடிவுவரையில்‌ தொடருகிறது. 

இந்த அருமையான பாக்கியவசனங்களின்படி நடப்பவர்களை 
இன்றைய உலகத்தார்‌ பாராட்டுவார்கள்‌ என்று நீங்கள்‌ நினைக்கலாம்‌. 
ஆனால்‌ இந்த இறுதியான பாக்கியவசனமோ இந்த மனோபாவங்களை 
உடைய இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்கள்‌ துன்புறுத்தப்படுவார்கள்‌ என்றே 
கூறுகிறது. ஏன்‌? 














இந்த மனோபாவங்களைப்‌ பெற்றிருக்கும்‌ சீஷர்கள்‌ மக்களுக்கு 
ஒரு முன்மாதிரியானவர்களாக அவர்களிடம்‌ செல்லுகிறார்கள்‌. இந்த 
மனோபாவங்களைக்‌ கொண்ட ஒரு சீஷனைக்‌ காணும்போது உலகத்தார்‌ 
இரண்டில்‌ ஒன்றைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டியிருக்கிறது: தாங்கள்‌ 
எப்படி வாழ வேண்டும்‌ என்பதற்கு இந்த முன்மாதிரியை அவர்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளலாம்‌, அவற்றை அவர்கள்‌ வாஞ்சிக்கலாம்‌. அல்லது, 
அந்தச்‌ சீஷனை அவர்கள்‌ தாக்கலாம்‌. இரண்டாயிரம்‌ ஆண்டுகளாகப்‌ 





24 





இந்தக்‌ கேடான உலகம்‌ இரண்டாவது காரியத்தையே பெரும்பாலும்‌ 
செய்துவருகிறது. 
எட்டுப்‌ பாக்கியவசனங்களின்‌ சுருக்கம்‌ 

இந்த எட்டுப்‌ பாக்கியவசனங்களே பிரசங்கமாகும்‌; 
மலைப்பிரசங்கத்தின்‌ எஞ்சிய பகுதி இந்தப்‌ பிரசங்கத்தைச்‌ செயல்படுத்‌ 
திக்‌ காட்டுவதாகவே இருக்கிறது. மத்தேயு சுட்டிக்காட்டும்‌ இந்தட்‌ 
பிரசங்கத்தின்‌ பின்னணி ஒரு கிறிஸ்தவனாக மாறுவதிலுள்ள 
போராட்டத்தை எடுத்துக்காட்டுகிறது. கிறிஸ்தவனாக மாறுவது என்பது 
கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்யப்போகிறார்‌ என்பதைப்‌ 
பொருத்ததல்ல. ““நீங்கள்‌ இயேசுவுக்காக என்ன செய்யப்‌ போகிறீர்கள்‌? 
நீ 
தீ 




















ங்கள்‌ பிரச்சினையின்‌ பங்காக இருக்கிறீர்களா அல்லது இயேசுவின்‌ 
ர்வின்‌ பங்காக இருக்கிறீர்களா? நீங்கள்‌ அவருடைய பதிலாக 
இருக்கிறீர்களா அல்லது வெறும்‌ கேள்விக்குறியாக இருக்கிறீர்களா?” 
என்பதையே வலியுறுத்திக்‌ கூறுகிறது. 

ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதில்‌ வெளிப்படும்‌ பண்பை இந்தப்‌ 
பாக்கியவசனங்கள்‌ வெளிப்படுத்துகின்றன. பாக்கிய வசனத்தைத்‌ 
தொடர்ந்துவரும்‌ உப்பு, வெளிச்சம்‌, பட்டணம்‌, விளக்கு ஆகிய 
உருவகங்கள்‌ ஒரு கிறிஸ்தவ ஆளுமை பொதுவான கலாச்சாரத்தில்‌ 
தாக்கம்‌ விளைவிக்கும்போது அதிலுள்ள அறைகூவல்களை அறிமுகம்‌ 
செய்கின்றன. 

நான்காம்‌ மற்றும்‌ ஐந்தாம்‌ பாக்கியவசனங்களுக்கு இடையில்‌ ஒரு 
கற்பனையான “ஆவிக்குரிய பூமத்தியரேகை'' (imaginary spiritual 
equator) இருப்பதுபோலத்‌ தோன்றுகிறது. இந்த எட்டுப்‌ 
பாக்கியவசனங்களும்‌ நான்கு நான்கு மனோபாவங்களாகப்‌ 
பிரிக்கப்படுகின்றன. முதல்‌ நான்கு பாக்கிய வசனங்களும்‌ கிறிஸ்துவிடம்‌ 
வருவதோடு தொடர்புடையவை. அடுத்த நான்கு பாக்கியவசனங்களும்‌ 
கிறிஸ்துவுக்காகப்‌ போவதோடு தொடர்புடைய மனோபாவங்களை 
விவரிக்கின்றன. முதல்‌ நான்கு பாக்கியவசனங்களும்‌ மலையுச்சியில்‌ 
உருவாக்கப்படுகின்றன, தேவனோடும்‌ கிறிஸ்துவோடுமுள்ள நமது 
தனிப்பட்ட உறவில்‌ அவை உருவாக்கப்படுகின்றன. ஆனால்‌ 
மனிதரோடுள்ள நமது உறவில்‌ அடுத்த நான்கு பாக்கியவசனங்களையும்‌ 
நாம்‌ கற்றுக்கொண்டு வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

பாக்கியவசனங்களை நான்கு இரட்டை வசனங்களாகவும்‌ 
பிரிக்கலாம்‌. துயரப்படும்‌ ஆவியில்‌ எளிமையுள்ளவர்கள்‌; நீதிக்காகப்‌ 
பசிதாகம்‌ கொண்டிருக்கும்‌ சாந்தகுணமுள்ளவர்கள்‌; சுத்தமான 
இருதயத்தைக்‌ கொண்ட இரக்கமுள்ளவர்கள்‌; துன்புறுத்தப்படும்‌ 
சமாதானம்பண்ணுகிறவர்கள்‌. ஒவ்வொரு இரட்டைப்‌ பாக்கியவசனத்‌ 


திலும்‌ ஒரு இரகசியம்‌ இருக்கிறது; கிறிஸ்துவின்‌ சீஷன்‌ அவருடைய 
25 





















































தீர்வாகவும்‌ அவருடைய பதிலாகவும்‌ மாறுவதற்கு முன்பாக அவன்‌ இந்த 
இரகசியத்தைக்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. முதல்‌ இரண்டு பாக்கிய 
வசனங்களும்‌ - ஆவியில்‌ எளிமையாயிருத்தல்‌ மற்றும்‌ துயரப்படுதல்‌ - 
என்னால்‌ என்ன செய்ய முடியும்‌ என்பது காரியமல்ல, கிறிஸ்துவால்‌ 








என்ன செய்ய முடியும்‌ என்பதே காரியமாகும்‌'' என்பதை 
வெளிப்படுத்துகின்றன. 
இரண்டாவது இரட்டைப்‌ பாக்கியவசனங்கள்‌ - சாந்தகுணம்‌ மற்றும்‌ 


நீதிக்காகப்‌ பசிதாகம்‌ கொள்ளுதல்‌ - இவை ஆவிக்குரிய இரகசியத்தை 
வெளிப்படுத்துகின்றன: ““நான்‌ எதை விரும்புகிறேன்‌ என்பதல்ல, அவர்‌ 
எதை விரும்புகிறார்‌ என்பதே முக்கியமானதாகும்‌.'' மூன்றாவது 
இரட்டை வசனம்‌ - இரக்கமுள்ளவர்கள்‌ மற்றும்‌ இருதயத்தில்‌ சுத்தமுள்ள 
வர்கள்‌ - “நான்‌ யார்‌, என்ன செய்கிறேன்‌ என்பது காரியமல்ல, 
இயேசுவானவர்‌ யார்‌ என்ன செய்கிறார்‌ என்பதே முக்கியமாகும்‌'' என்ற 
இரகசியத்தை வெளிப்படுத்துகின்றன. 

நான்காவது இரட்டைவசனம்‌ - துன்புறுத்தப்படும்‌ சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌ - கிறிஸ்து நம்மைப்‌ பயன்படுத்தும்போது, நாம்‌ 
அறிக்கையிட வேண்டிய ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது: 
““அது நான்‌ செய்த எந்தக்‌ காரியமும்‌ அல்ல, ஆனால்‌ அவர்‌ செய்ததே 
முக்கியமானதாகும்‌.'' அப்போஸ்தலனாகிய பவுல்‌ கொரிந்தியருக்கு 
எழுதியபோது, அவர்‌ அந்தப்‌ பட்டணத்தில்‌ ஊழியம்செய்தபோது, 
எதுவும்‌ அவரிடமிருந்து வரவில்லை என்றும்‌ எல்லாம்‌ 
தேவனிடமிருந்தே வந்தது என்றும்‌ எழுதியிருக்கிறார்‌ (2 கொரி. 3:5). 

““பாக்கியம்‌'' என்ற வார்த்தையின்‌ அர்த்தத்தை நாம்‌ அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. சில மொழிபெயர்ப்புகளில்‌ அது ' மகிழ்ச்சி'' என்று 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது ஆவியின்‌ கனியாக சந்தோஷத்‌ 
துக்கு இணையானதாகும்‌ (கலா. 5:22, 23). இது நமது வாழ்க்கையில்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ பிரசன்னத்திலிருந்து வருவதாகும்‌. சூழ்நிலை 
கள்‌ இதைப்‌ பாதிப்பதில்லை. 






























































இந்தப்‌ ““பாக்கியம்‌'' என்ற சொல்லை ''ஆவிக்குரிய செல்வம்‌'' 
என்றும்‌ நாம்‌ குறிப்பிடலாம்‌. இது உலகப்பிரகாரமான செல்வத்தைக்‌ 
குறிக்கவில்லை. உலகப்பிரகாரமான செல்வமே பாக்கியமாக இருக்கு 
மானால்‌ எந்த அப்போஸ்தலரும்‌ இந்தப்‌ பாக்கியத்தைப்‌ பெற்றிருக்க 
வில்லை. அவர்கள்‌ இயேசுவானவரின்‌ இந்தப்‌ பாக்கியவசனங்களின்படி 
வாழ்ந்தபடியால்‌, அவர்கள்‌ பயங்கரமான மரணங்களைச்‌ சந்தித்தபோது 
செல்வந்தராக இருக்கவில்லை. 








26 


அத்தியாயம்‌ மூன்று 
்‌ வேலிக்கம்பத்தில்‌ ஒரு ஆமை' 
(மத்தேயு 5:13-16) 


9 


கிறிஸ்துவைப்‌ போன்ற குணாதிசயத்தை விவரிப்பதற்கு இயேசு 
வானவர்‌ நான்கு உருவகங்களைப்‌ பயன்படுத்துகிறார்‌. அவருடைய 
பாக்கியவசனங்களைப்‌ பின்பற்றும்‌ ஒருவர்‌ உலகப்பிரகாரமான 
கலாச்சாரத்தில்‌ தாக்கம்‌ விளைவிக்கும்போது என்ன நடக்கிறது என்பதை 
அவை காட்டுகின்றன. '“நீங்கள்‌ பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள்‌; 
உப்பானது சாரமற்றுப்போனால்‌, எதினால்‌ சாரமாக்கப்படும்‌? வெளியே 
கொட்டப்படுவதற்கும்‌, மனுஷரால்‌ மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய 
வேறொன்றுக்கும்‌ உதவாது. நீங்கள்‌ உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்‌ 
கிறீர்கள்‌; மலையின்மேல்‌ இருக்கிற பட்டணம்‌ மறைந்திருக்க மாட்டாது. 
விளக்கைக்‌ கொளுத்தி மரக்காலால்‌ மூடிவைக்காமல்‌, விளக்குத்‌ 
தண்டின்மேல்‌ வைப்பார்கள்‌; அப்பொழுது அது வீட்டிலுள்ள 
யாவருக்கும்‌ வெளிச்சம்‌ கொடுக்கும்‌. இவ்விதமாய்‌, மனுஷர்‌ உங்கள்‌ 
நற்கிரியைகளைக்‌ கண்டு, பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவை 
மகிமைப்படுத்தும்படி, உங்கள்‌ வெளிச்சம்‌ அவர்கள்‌ முன்பாகப்‌ 
பிரகாசிக்கக்கடவது'' என்று இயேசுவானவர்‌ போதித்தார்‌ (மத்‌. 5:13- 
16). 


பூமிக்கு உப்பு 





இந்த நான்கு உருவகங்களின்‌ மூலம்‌ இயேசுவானவர்‌ தமது 
மேன்மையான பிரசங்கத்தின்‌ செயல்படுத்தும்‌ பகுதியைத்‌ துவங்குகிறார்‌. 
இப்படிப்பட்ட மனோபாவங்களைக்‌ கொண்ட சீஷன்‌ பூமிக்கு 
உப்பாயிருக்கிறான்‌ என்பதே முதல்‌ உருவகமாகும்‌. மூல பாஷையில்‌ 
“நீங்கள்‌, நீங்கள்‌ மட்டுமே பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள்‌'' என்று 
கூறப்பட்டிருக்கிறது. 

இயேசுவானவரின்‌ நாட்களில்‌ குளிர்சாதன வசதி எதுவும்‌ 
கிடையாது. மீனையோ அல்லது மாம்சத்தையோ பாதுகாத்து வைக்க 
வேண்டுமானால்‌ உப்பை அதன்மீது தடவி அதைப்‌ பதப்படுத்தினார்கள்‌. 
இதன்‌ மூலம்‌ உலகம்‌ அழுகிக்கொண்டிருக்கும்‌ மாம்சத்தைப்‌ போலிருக் 
கிறது என்றும்‌, தமது சீஷர்களே அது நன்னெறிப்பிரகாரமாகக்‌ கெட்டுப்‌ 
போகாமல்‌ காக்கும்‌ உப்பாக இருக்கிறார்கள்‌ என்றும்‌ இயேசுவானவர்‌ 











27 


போதிக்கிறார்‌. உலகத்தை அந்தச்‌ சீஷர்கள்‌ அழிவிலிருந்து காக்க 
வேண்டுமானால்‌ அவர்கள்‌ உலக மக்களின்மீது ''தடவப்பட'' வேண்டும்‌. 
அப்போது கிறிஸ்தவ ஆளுமையின்‌ ““உப்பாகிய'' தாக்கம்‌ உலகம்‌ 
நன்னெறிப்பிரகாரமாக அழிந்துபோகாமல்‌ காக்கும்‌. 

மற்றொரு வகையாகவும்‌ நாம்‌ இந்த உருவகத்துக்கு அர்த்தம்‌ 
கூறலாம்‌. “உப்புப்‌ பணம்‌'' (8811 100005) என்ற சொல்லிலிருந்தே 
“சம்பளம்‌” (58/80) என்ற வார்த்தை உருவாகியது. இவை ரோமப்‌ 
பேரரசின்‌ காலத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளாகும்‌. எந்த 
உயிரும்‌ உப்பில்லாமல்‌ வாழ முடியாது என்று ரோமர்கள்‌ 
அறிந்திருந்தார்கள்‌. எனவே அவர்கள்‌ உலகத்தின்‌ உப்பு உற்பத்தியைத்‌ 
தங்கள்‌ கட்டுப்பாட்டில்‌ வைத்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ அடிமைகளுக்கு 
உப்புப்‌ பாளங்களையே சம்பளமாகக்‌ கொடுத்தார்கள்‌. 

















“கீழே அடிவாரத்தில்‌ இருக்கும்‌ மக்கள்‌ ஜீவனற்றவர்களாக 
ருக்கிறார்கள்‌. இந்த எட்டுப்‌ பாக்கியவசனங்களின்மூலமாக நான்‌ 
பாதித்ததை நீங்கள்‌ புரிந்துகொண்டு, செயல்படுத்துவீர்களானால்‌, 
ங்கள்‌ ஜீவனை அடைவீர்கள்‌. மக்கள்‌ உங்கள்‌ வாழ்க்கையைக்‌ கண்டு, 
விடாமல்‌ அதைச்‌ செயல்படுத்தி, அதில்‌ சிறப்பானதைச்‌ செய்வதற்கான 
ஆதாரத்தை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள்‌. எனவே இந்த 
மக்கள்‌ ஜீவனைக்‌ கண்டடைவதற்கான ஒரே வாய்ப்பாக நீங்கள்‌ 


இருக்கிறீர்கள்‌'' என்பதே இயேசுவானவர்‌ போதித்ததின்‌ சாராம்சமாகும்‌. 


oo 














இயேசுவானவரின்‌ எல்லா உருவகங்களையும்‌ நீங்கள்‌ வாசித்துத்‌ 
தியானிப்பீர்களானால்‌, பல்வேறு செயல்படுத்துதல்களை நீங்கள்‌ காண 
முடியும்‌. உப்பு மக்களைத்‌ தாகமடையச்‌ செய்கிறது. உலக மக்கள்‌ தான்‌ 
இயேசுவில்‌ கண்டடைந்ததை அறியும்படி சீஷன்‌ அவர்களைத்‌ தாகம்‌ 
கொள்ளச்‌ செய்கிறான்‌. காயங்களில்‌ படும்போது உப்பு எரிச்சலுண்‌ 
ட்‌ 
வ 
@ 





ாக்குகிறது. இதைப்‌ போலவே ஒரு பாவிக்கு அருகே இயேசு 
ானவரின்‌ சீஷன்‌ வாழும்போது அவனுடைய வாழ்க்கை பாவியை 
£ரிச்சலடையச்‌ செய்கிறது. உப்புக்குச்‌ சுத்திகரித்துக்‌ குணமாக்கும்‌ சக்தியும்‌ 
உண்டு. பாக்கியவசனங்களின்படி வாழும்‌ சீஷன்‌ தன்னுடைய 





























வாழ்க்கையில்‌ சந்திக்கும்‌ நபர்களைச்‌ சுத்திகரிக்கும்படி அவர்கள்மீது 
ஆக்கபூர்வமான தாக்கத்தை விளைவிக்கிறான்‌. 








‘ 


'கலாச்சாரம்‌'' என்றால்‌ என்ன? கலாச்சாரம்‌ என்பது ஒரு 
குறிப்பிட்ட இடத்திலோ, நாட்டிலோ நாம்‌ காரியங்ளைச்‌ செய்யும்‌ 
வழியாகும்‌. இயேசுவானவர்‌ கலாச்சாரத்தைப்‌ புரட்சிகரமாக மாற்றும்படி 
இந்த உலகத்துக்கு வந்தார்‌. மக்களின்‌ இருதயத்தை மாற்றி, கலாச்சாரத்தில்‌ 
புரட்சிகரமான மாற்றம்‌ ஏற்படுத்தும்படியாக அவர்களைக்‌ 
கலாச்சாரத்துக்குள்‌ அனுப்பவதே இயேசுவானவரின்‌ செயல்முறை 








28 


யாகும்‌. இந்த மூன்று அதிகாரங்களும்‌ உலகத்தைப்‌ புரட்சிகரமாக 
மாற்றக்கூடிய அவருடைய போதனைகளைக்‌ கொண்டிருக்கின்றன. 
இயேசுவானவர்‌ “நீங்கள்‌ நீங்கள்‌ மட்டுமே பூமிக்கு உப்பாயிருக் 
கிறீர்கள்‌'' என்று இயேசுவானவர்‌ கூறுவதை நாம்‌ புரிந்துகொள்ளும்‌ 
போது அவருடைய செயல்திட்டத்தையும்‌ நம்மால்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌. 

சிலவேளைகளில்‌ விசுவாசிகள்‌ அவிசுவாசிகளோடு எந்த 
உறவையும்‌ வைத்துக்கொள்ளாமல்‌, ““கோட்டைகட்டிக்கொள்ளும்‌'” 
(ஒளிந்துகொள்ளும்‌) மனோபாவத்தைக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. நாம்‌ 
“உப்பு ஜாடிக்குள்‌'' நம்மை மறைத்துக்கொள்வோமானால்‌, இந்த உலக 
பக்களின்மீது உப்பின்‌ தாக்கத்தை விளைவிக்க முடியாது. நாம்‌ இந்த உலக 
மக்களோடு உறவு கொள்ளும்போது மட்டுமே, இந்த 
மனோபாவங்களைக்‌ கற்றுக்‌ கொள்ளும்படி தேவன்‌ கிருபை 











செய்யும்போது, கிறிஸ்துவின்‌ சீஷருக்குரிய மனோபாவத்தை 
அவர்களுக்குக்‌ காட்ட முடியும்‌. 

இயேசுவானவர்‌ தமது அப்போஸ்தலர்களுக்காக ஜெபித்தபோது, 
அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாமென்று 
கேட்டுக்கொண்டார்‌ (யோவான்‌ 17:15) . நமது குடும்பங்களை ஆதரிக்க 
நாம்‌ உலக மக்களின்‌ மத்தியில்‌ வேலைசெய்ய வேண்டியிருக்கிறது. அது 
உப்பைச்‌ சுற்றிலும்‌ பரப்புவதற்காக ஆண்டவர்‌ கொடுத்த வாய்ப்பாகும்‌. 
நாம்‌ வேலைசெய்யும்‌ இடங்களில்‌ இழந்துபோன மக்களைச்‌ 
சந்திக்கிறோம்‌. கிறிஸ்துவைப்‌ போன்ற மனோபாவங்களோடு நம்மால்‌ 
அவர்களில்‌ தாக்கம்‌ விளைவிக்க முடியும்‌. துன்புறுத்தலின்‌ மூலமாகச்‌ 
சபை வரலாறு முழுவதிலும்‌ அவர்‌ இசைச்‌ சாதித்திருக்கிறார்‌. 

தேவகிருபையினால்‌ நீங்கள்‌ பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்களா? 
கிறிஸ்து உங்களுக்கு அற்புத விதமாகக்‌ கொடுத்திருக்கும்‌ இந்தத்‌ 
தன்மைகள்‌ நீங்கள்‌ சந்திக்கும்‌ மக்களில்‌ புரட்சிகரமான மாற்றத்தை 
உண்டாக்குகின்றனவா? நீங்கள்‌ இயேசுவானவரின்‌ சீஷன்‌ என்று 
அறிக்கையிட்டுவிட்டு, இந்த மனோபாவங்களை உங்கள்‌ வாழ்க்கையில்‌ 
கொண்டிராவிட்டால்‌, உங்களுக்குக்‌ கடுமையான எச்சரிப்புக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 

உப்பு மற்றும்‌ வெளிச்சத்தைக்‌ குறித்த இந்த இரண்டு உருவகங்‌ 
களும்‌ இயேசுவானவரின்‌ சீஷர்கள்‌ மாறுதலடைந்திருக்கிறார்கள்‌ 
என்பதையும்‌ காட்டுகின்றன. மாம்சத்தின்மீது மாம்சத்தைத்‌ தடவுவது 
அதைக்‌ கெட்டுப்போவதிலிருந்து தடுக்க முடியாது. உப்பாக இருக்கும்‌ 
சீஷன்‌ அவன்‌ தாக்கம்‌ விளைவிக்கும்‌ மக்களிலிருந்து வேறுபட்டவனாக 
இருக்க வேண்டும்‌. இன்னொரு உருவகம்‌: உப்பாக இருக்கும்‌ சீஷன்‌ தான்‌ 





























29 


இயேசுவைப்‌ பிரதிபலிப்பதின்‌ மூலம்‌ மற்றவர்களை அவருக்காகத்‌ தாக 
மடையச்‌ செய்கிறான்‌. அப்படிப்பட்ட தாக்கத்தை மக்களில்‌ ஏற்படுத்த 
வேண்டுமானால்‌ நாம்‌ மாறுதலடைந்து வேறுபட்டவர்களாக இருக்க 
வேண்டும்‌. ''நீங்கள்‌ விசேஷித்துச்‌ செய்கிறதென்ன?'' என்று இந்த 
அதிகாரத்தின்‌ இறுதியில்‌ இயேசுவானவர்‌ கேள்வியெழுப்புகிறார்‌ (வச. 
47). பாக்கியவசனங்கள்‌ இந்த மாற்றத்தை உண்டுபண்ணி அவருடைய 
கேள்விக்குப்‌ பதிலளிக்கின்றன. 








உலகத்துக்கு வெளிச்சம்‌ 


இரண்டாவது உருவகமும்‌ அவருடைய சீஷர்களையும்‌ 
உலகத்தையும்‌ பற்றியதாகும்‌. “நீங்கள்‌ மட்டுமே உலகத்துக்கு வெளிச்ச 
மாயிருக்கிறீர்கள்‌'' என்பதே இதன்‌ அர்த்தமாகும்‌. இயேசு திரளான 
மக்களைக்‌ கண்டபோது, அவர்கள்‌ மேய்ப்பனில்லாத ஆடுகளைப்‌ போல 
இருக்கிறார்கள்‌ என்று மனதுருகினார்‌ (9:36). அவர்கள்‌ தங்கள்‌ 
வலதுகைக்கும்‌ இடதுகைக்கும்‌ வித்தியாசத்தை அறியாதவர்களாக 
இருந்தார்கள்‌. அவர்களுக்கு வெளிச்சமில்லை. சீஷர்கள்‌ மட்டுமே 
ஜீவனைப்‌ பாதுகாக்கும்‌ உப்பாக இருப்பதுபோல, அவர்கள்‌ மட்டுமே 
திரளானவர்களுக்கு வெளிச்சத்தைக்‌ காட்டுபவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 














இயேசுவானவரின்‌ மூன்றாண்டுகால ஊழியத்தின்‌ இறுதியில்‌ அவர்‌ 
பிரதான ஆசாரியனாகத்‌ தமது ஜெபத்தை ஏறெடுத்தார்‌. அந்த ஜெபத்தை 
நாம்‌ யோவான்‌ 17ஆம்‌ அதிகாரத்தில்‌ காணலாம்‌. அந்த ஜெபத்தில்‌ அவர்‌ 
உலகம்‌ என்ற வார்த்தையைப்‌ பத்தொன்பது முறை கூறுகிறார்‌. உலகம்‌ 
அவருடைய இருதயத்தில்‌ இருந்தது. என்றாலும்‌ அவர்‌ “நான்‌ அவர்‌ 
களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறேன்‌; உலகத்துக்காக வேண்டிக்‌ 
கொள்ளாமல்‌, நீர்‌ எனக்குத்‌ தந்தவர்களுக்காக வேண்டிக்கொள்ளு 
கிறேன்‌; அவர்கள்‌ உம்முடையவர்களாயிருக்கிறார்களே'' என்று 
ஜெபித்தார்‌ (யோவான்‌ 17:9). 








அவருடைய சீஷர்களிடமிருந்து மட்டுமே உலகத்துக்கு வெளிச்சம்‌ 
வரும்‌. உப்பானது உப்பு ஜாடியில்‌ இருக்கும்போது உலகத்தைச்‌ சாரமாக்க 
முடியாது என்பதுபோல, சீஷர்கள்‌ இருளுக்குள்‌ சென்று தேவ 
கிருபையினால்‌ தாங்கள்‌ பெற்ற வெளிச்சத்தை அங்கே பிரகாசிப்பிக்கச்‌ 
செய்ய வேண்டும்‌. நீங்கள்‌ மட்டுமே உங்கள்‌ குடும்பத்திலோ, 
வேலைசெய்யும்‌ இடத்திலோ, அண்டைப்‌ பகுதியிலோ, கிராமத்திலோ, 
பல்கலைக்கழகத்திலோ விசுவாசியாக இருப்பீர்களானால்‌, இருளில்‌ 
இருக்கும்‌ ஒரு விளக்கே ஒரு பெரிய அலங்கார விளக்கிலுள்ள பல 
விளக்குகளைவிட அதிக மதிப்பைப்‌ பெற்றிருக்கிறது என்பதை 
நினைவில்‌ வைத்திருங்கள்‌. நீங்கள்‌ ஒரே விசுவாசியாக இருப்பீர்‌ 


30 





























களானால்‌ நீங்கள்‌ அப்படியிருக்கும்படி ஒரு நோக்கத்தோடு 
வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌. உங்களை அறிந்தவர்களுக்கு நீங்கள்‌ 
மட்டுமே உலகத்தின்‌ வெளிச்சமாக இருக்கிறீர்கள்‌. 

இவ்விதமாய்‌, மனுஷர்‌ உங்கள்‌ நற்கிரியைகளைக்‌ கண்டு, 
பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவை மகிமைப்படுத்தும்படி, உங்கள்‌ 
வெளிச்சம்‌ அவர்கள்‌ முன்பாகப்‌ பிரகாசிக்கக்கடவது'' என்று இயேசு 
வானவர்‌ கட்டளையிடும்போது, உங்கள்‌ வாழ்க்கையில்‌ அவர்கள்‌ 
காணும்‌ நற்கிரியைகளை நீங்களாகவே செய்திருக்க முடியாது, அவரே 
உங்களுக்கு வெளிச்சத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்பதை அவர்கள்‌ 
கண்டுகொள்வார்கள்‌ என்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌ (மத்‌. 5:16). 





விளக்குத்‌ தண்டின்மேல்‌ வைக்கப்பட்ட விளக்கு 

இது அசாதாரணமான ஆழமான பொருள்‌ கொண்ட உருவக 
மாகும்‌. ஒரு வீட்டில்‌ விளக்கைக்‌ கொளுத்தும்போது, அதை மரக்காலால்‌ 
மூடிவைக்க மாட்டார்கள்‌, விளக்குத்‌ தண்டின்மேல்‌ வைப்பார்கள்‌ என்று 
இயேசுவானவர்‌ சுட்டிக்காட்டினார்‌. எனவே நாம்‌ நமது சாட்சியை 
மூடிவைக்காமல்‌ இருளில்‌ தாக்கம்‌ விளைவிக்கும்‌ இடத்தில்‌ அதை வைக்க 
வேண்டும்‌. 





ஒரு மெழுகுவர்த்தியால்‌ தன்னைத்தானே எரித்துக்கொள்ளாமல்‌ 
வெளிச்சம்‌ கொடுக்க முடியாது. தனது வெளிச்சத்தை அணைத்தால்‌ 
மட்டுமே அது தான்‌ கரைவதைத்‌ தடுக்க முடியும்‌. “நீங்கள்‌ என்னுடைய 
சீஷராக மாறுவதற்கு முன்பாகக்‌ கொளுத்தப்படாத மெழுகுவர்த்திபோல 
இருந்தீர்கள்‌. இப்போது கிறிஸ்தவனாக மாறுவதிலுள்ள போராட்டதைக்‌ 
கடந்துவந்துவிட்டீர்கள்‌. உங்கள்‌ மெழுகுவர்த்தி கொளுத்தப்பட்டிருக்‌ 
கிறது. உனது வாழ்க்கைக்கு நான்‌ வெளிச்சமூட்டியிருக்கிறேன்‌. 
ஒவ்வொரு முறை நான்‌ ஒரு விளக்கைக்‌ கொளுத்தும்போதும்‌ ஒரு 
நோக்கத்தோடு அதை ஒரு விளக்குத்‌ தண்டின்மேல்‌ வைக்கிறேன்‌”' 
என்பதே இயேசுவானவருடைய போதளையின்‌ சாராம்சமாகும்‌. 





இயேசுவானவர்‌ தமது சீஷர்களோடு மூன்றாண்டுகளைக்‌ கழித்த 
பிறகு அவர்களிடம்‌ ''நீங்கள்‌ என்னைத்‌ தெரிந்துகொள்ளவில்லை, நான்‌ 
உங்களைத்‌ தெரிந்துகொண்டேன்‌... நீங்கள்‌ போய்க்‌ கனிகொடுக்கும்‌ 
படிக்கும்‌, உங்கள்‌ கனி நிலைத்திருக்கும்படிக்கும்‌, நான்‌ உங்களை 
ஏற்படுத்தினேன்‌'' என்று கூறினார்‌ (யோவான்‌ 15:16). 
“ஏற்படுத்தினேன்‌'' என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்கச்‌ சொல்‌ 
“ஒரு திட்டத்தோடு வைக்கப்படுதல்‌'' என்று அர்த்தப்படுகிறது. 
வேதாகமத்தில்‌ இந்தக்‌ கிரேக்கச்‌ சொல்‌ மூன்று முறை மட்டுமே குறிப்பிடப்‌ 
படுகிறது. “நான்‌ நானாகவே உங்களைத்‌ தெரிந்துகொண்டு, நீங்கள்‌ 





31 


கனிகொடுக்கும்படி ஒரு திட்டத்தோடுகூடிய இடத்தில்‌ உங்களை 
வைத்திருக்கிறேன்‌'' என்பதை இந்த வசனத்தின்‌ சாராம்சமாகும்‌. 


நீங்கள்‌ எப்போதாவது ஒரு வேலிக்கம்பத்தில்‌ ஒரு ஆமையைப்‌ 
பார்த்திருக்கிறீர்களா? அப்படிப்‌ பார்த்திருப்பீர்களானால்‌ ஒன்று மட்டும்‌ 
நிச்சயம்‌. அந்த ஆமையால்‌ தானாக அந்தக்‌ கம்பத்தின்மேல்‌ ஏற 
முடிந்திருக்காது. யாராவது அதை அங்கே தூக்கிவைத்திருக்க வேண்டும்‌! 
கிறிஸ்துவை உண்மையோடு பின்பற்றும்‌ ஒவ்வொருவரும்‌ இந்த 
வேலிக்கம்பத்தின்‌ மீது இருக்கும்‌ ஆமையின்‌உணர்வைப்‌ பெற 
வேண்டும்‌. நாம்‌ சுற்றிலும்‌ பார்த்து ஏற்றதொரு இடத்தில்‌ ஒரு 
திட்டத்தின்படி வைக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்பதை உணர வேண்டும்‌. 
“கிறிஸ்து என்னை இந்த இடத்தில்‌ வைத்திராவிட்டால்‌, நானாக இந்த 
இடத்துக்கு வந்திருக்க முடியாது'' என்று கூற வேண்டும்‌. 
மலையின்மேல்‌ இருக்கிற பட்டணம்‌ 











“மலையின்மேல்‌ இருக்கிற பட்டணம்‌ மறைந்திருக்க மாட்டாது'' 
என்பது நான்காவது உருவகமாகும்‌. நாம்‌ நமது வாழ்க்கையில்‌ அந்த 
எட்டுப்‌ பாக்கியமான மனோபாவங்களையும்‌ கொண்டிருப்போமானால்‌ 
அவைகளை மரக்காலால்‌ மூடிவைக்கும்‌ விளக்கைப்‌ போல மறைத்து 
வைக்க முடியாது என்பதை இயேசுவானவர்‌ மறுபடியுமாக 
வலியுறுத்துகிறார்‌. இயேசுகிறிஸ்துவுக்கு இரகசிய சீஷர்‌ என்று எவரும்‌ 
கிடையாது. தமது சீஷன்‌ என்று அறிக்கையிடும்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
ஞானஸ்நானம்‌ கொடுக்கும்படி கட்டளையிடுவதின்மூலம்‌ இரகசிய 
சீஷர்கள்‌ என்று யாரும்‌ இருக்க முடியாது என்று இயேசுவானவர்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌ (மத்‌. 28:18-20). 

நாம்‌ பூமிக்கு உப்பாகவும்‌, உலகத்துக்கு வெளிச்சமாகவும்‌ 
இருப்போமானால்‌, அந்தப்‌ பாக்கியமான உண்மையை மறைக்க 
முடியாது என்றே இயேசுவானவர்‌ போதிக்கிறார்‌. அவர்‌ உண்மைக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுக்கும்‌ யதார்த்தவாதியாக இருக்கிறார்‌. அவர்‌ 
அறிக்கையிடுவதை விட செயல்படுவதையே அதிகமாக மதித்தார்‌. இந்த 
நான்கு உருவகங்களும்‌ நாம்‌ எதை அறிக்கையிடுகிறோம்‌ என்பதை 
அல்ல, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்‌ என்பதை வலியுறுத்து 
கின்றன. 


























32 


அத்தியாயம்‌ நான்கு 


்‌ கிறிஸ்துவினிடமிருந்து பெறும்‌ நீதி” 
(மத்தேயு 5:17-48) 


““நியாயப்பிரமாணத்தையானாலும்‌ தீர்க்கதரிசனங்களை 
யானாலும்‌ அழிக்கிறதற்கு வந்தேன்‌ என்று எண்ணிக்கொள்ளா 
தேயுங்கள்‌; அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்‌. 
வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்துபோனாலும்‌, நியாயப்பிரமாணத்தி 
லுள்ளதெல்லாம்‌ நிறைவேறுமளவும்‌, அதில்‌ ஒரு சிறு எழுத்தாகிலும்‌, ஒரு 
எழுத்தின்‌ உறுப்பாகிலும்‌ ஒழிந்துபோகாது என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. ஆகையால்‌, இந்தக்‌ கற்பனைகள்‌ எல்லாவற்றிலும்‌ 
சிறிதானதொன்றையாகிலும்‌ மீறி, அவ்விதமாய்‌ மனுஷருக்குப்‌ 
போதிக்கிறவன்‌ பரலோக ராஜ்யத்தில்‌ எல்லாரிலும்‌ சிறியவன்‌ 
என்னப்படுவான்‌; இவைகளைக்‌ கைக்கொண்டு போதிக்கிறவனோ, 
பரலோக ராஜ்யத்தில்‌ பெரியவன்‌ என்னப்படுவான்‌. 


“வேதபாரகர்‌ பரிசேயர்‌ என்பவர்களுடைய நீதியிலும்‌ உங்கள்‌ நீதி 
அதிகமாயிராவிட்டால்‌, பரலோக ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்க மாட்டீர்கள்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌'' (5:17-20). 
இப்போது நான்‌ மலைப்பிரசங்கத்தின்‌ நீளமானதும்‌ மிகவும்‌ கடின 
மானதுமான பகுதிக்கு வந்திருக்கிறோம்‌. தேவனுடைய நியாயப்‌ 
பிரமாணத்தையும்‌ தனிப்பட்ட நீதியையும்‌ குறித்த தனது அணுகுமுறை 
யைக்‌ குறித்து இயேசுவானவர்‌ வலுவானதொரு அறிக்கையைக்‌ 
கொடுக்கிறார்‌. இந்த வசனங்களில்‌ இயேசுவானவர்‌ மோசேக்கு முரண்‌ 
ஈடாகக்‌ கூறுகிறார்‌ என்று சிலர்‌ தவறாக நினைக்கிறார்கள்‌. ““இயேசு 
ழைய ஏற்பாட்டை வழக்கற்றுப்போனதாக ஆக்கியிருக்கும்போது, 
ழைய ஏற்பாட்டை ஏன்‌ வாசிக்க வேண்டும்‌?'' என்று அவர்கள்‌ 
கேட்டார்கள்‌. இயேசுவானவர்‌ பழைய ஏற்பாட்டை வழக்கற்றுப்‌ 
போனதாக ஆக்கிவிடவில்லை. இந்த வசனங்களில்‌ அவர்‌ மோசேக்கு 
முரண்பாடாக எதையும்‌ கூறவில்லை. பரிசேயர்‌ மற்றும்‌ வேதபாரகரின்‌ 
போதனைகளையே அவர்‌ எதிர்த்தார்‌. 






































இயேசுவானவர்‌ ““நியாயப்பிரமாணங்களும்‌ கீர்க்கதரிசனங்‌ 

களும்‌'' என்று கூறியபோது அவர்‌ நமது ''பழைய ஏற்பாட்டையே'' 

குறிப்பிட்டார்‌. “ “நாம்‌ உங்களுக்குப்‌ போதிக்கும்‌ அனைத்தும்‌ 
33 





தேவனுடைய வார்த்தையில்‌ காணப்படுகிறது. ஆனால்‌ நான்‌ போதிப்பது 
உங்கள்‌ சமயத்‌ தலைவர்கள்‌ உங்களுக்குப்‌ போதிப்பதற்கு எதிராக 
இருக்கிறது'' என்பதே அவர்‌ கூறுவதின்‌ சாராம்சமாகும்‌. “நீங்கள்‌ கீழே 
இறங்கி மக்கள்‌ நடுவே வாழும்போது, நீங்கள்‌ எனது தீர்வின்‌ பங்காக 
இருக்க விரும்பினால்‌, மக்களின்‌ வாழ்க்கையோடு தேவனுடைய 
வார்த்தையைப்‌ பொருத்திக்காண்பது எப்படி என்பதை அறிந்திருக்க 
வேண்டும்‌'' என்றே அவர்‌ கூறுகிறார்‌. 














தாம்‌ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை 
என்றும்‌, தாம்‌ போதிக்கும்‌ அனைத்தும்‌ அதற்கு ஒத்ததாகவும்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ நிறைவாகவும்‌ இருக்கிறது என்றும்‌ அவர்‌ 
கூறுகிறார்‌. அடுத்த இருபத்தெட்டு வசனங்களில்‌, அவர்‌ தேவனுடைய 
வார்த்தையைக்‌ குறித்த தமது அணுகுமுறைக்கும்‌, வேதபாரகர்‌ 
பரிசேயரின்‌ போதனைக்கும்‌ இடையேயுள்ள வேறுபாட்டைத்‌ தெளிவாக 
எடுத்துக்‌ காட்டியிருக்கிறார்‌. தாம்‌ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை 
நிறைவேற்ற வந்திருப்பதாகவும்‌, தமது போதனையின்‌ மூலம்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ எபிரெய வார்த்தைகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
நிறைவேற்றப்படும்‌ என்றும்‌ அவர்‌ உரிமைகொண்டாடுகிறார்‌. 
இதன்மூலம்‌ இந்த வேறுபாட்டை அவர்‌ உறுதிப்படுத்துகிறார்‌. 

பவுல்‌ அப்போஸ்தலன்‌ இந்த வேறுபாட்டை ““நியாயப்பிரமாணத்‌ 
தின்‌ ஆவிக்கும்‌'' ““நியாயப்பிரமாணத்தின்‌ எழுத்துக்கும்‌'' 
இடையேயுள்ள வேறுபாடு என்று குறிப்பிடுகிறார்‌ (2 கொரி. 3:6). 
நியாயப்பிரமாணத்தின்‌ ஆவி உயிர்ப்பிக்கிறது என்றும்‌, நியாயப்‌ 
பிரமாணத்தின்‌ எழுத்து கொல்லுகிறது என்றும்‌ அவர்‌ கூறியிருக்கிறார்‌. 
நியாயப்பிரமாணத்தின்‌ ஆவி அன்பாக இருக்கிறபடியால்‌ அது 
உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய அனைத்துப்‌ பிரமாணங்களும்‌, 
அதாவது, தேவனுடைய வார்த்தை, மனிதனுக்காகத்‌ தேவன்‌ கொண்டி 
ருக்கும்‌ அன்பின்‌ இருதயத்திலிருந்து பிறந்தது என்பதை நியாயப்‌ 
பிரமாணத்தின்‌ ஆவி நமக்கு நினைவுபடுத்துகிறது. இயேசுவானவர்‌ 
எப்போதுமே இதைத்‌ தமது பார்வையில்‌ வைத்திருந்தார்‌. 

































































இயேசுவானவர்‌ எப்போதுமே நியாயப்பிரமாணத்தின்‌ ஆவிக்கு 
அர்த்தம்‌ கூறி, அதைப்‌ பொருத்திக்‌ காட்டியதின்மூலம்‌, நியாயப்‌ 
பிரமாணம்‌ அல்லது தேவனுடைய வார்த்தையின்‌ நோக்கத்தை நிறை 
வேற்றினார்‌. அவர்‌ தேவனுடைய மக்களின்‌ வாழ்க்கையோடு 
தேவனுடைய நியாயப்பிரமாணத்தைப்‌ பொருத்திக்‌ காட்டுவதற்கு 
முன்பாக, அவர்‌ அதைத்‌ தேவனுடைய அன்பின்‌ ''முப்பட்டைக்‌ 
கண்ணாடியின்‌'' வழியாகச்‌ செல்லும்படி செய்தார்‌. தேவனுடைய 
மக்களின்‌ நலனுக்காகவே தேவனுடைய நியாயப்பிரமாணம்‌ கொடுக்கப்‌ 














34 


பட்டது என்பதைப்‌ பரிசேயரும்‌ வேதபாரகரும்‌ மறந்துவிட்டிருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய மக்கள்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ ஒவ்வொரு 
எழுத்தையும்‌ பின்பற்ற வேண்டும்‌ என்று இரக்கமில்லாமல்‌ வற்புறுத்திய 
தின்மூலம்‌ தேவனுடைய மக்களை அழித்துக்கொண்டிருந்தார்கள்‌. 








தமது சீஷர்களின்‌ தனிப்பட்ட நீதி அல்லது சரியான வாழ்க்கை, 
பரிசேயர்‌ மற்றும்‌ வேதபாரகரின்‌ நீதியை விட அதிகமாக இருக்க 
வேண்டும்‌ என்று இயேசு கூறியிருக்கிறார்‌. தமது சீஷர்களில்‌ யாராவது 
தேவனுடைய கற்பனைகளில்‌ சிறிய ஒன்றையாவது மீறி, அப்படியே 
மனிதருக்குப்‌ போதிப்பானானால்‌, அவன்‌ பரலோக ராஜ்யத்தில்‌ 
எல்லாரையும்விடச்‌ சிறியவனாக இருப்பான்‌ என்று அவர்‌ கூறினார்‌. 
தமது சீஷர்கள்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ கட்டளைகளைப்‌ போதித்து, 
அதன்படி செய்யாவிட்டால்‌, அவர்கள்‌ பரலோக ராஜ்யத்தில்‌ பெரியவர்‌ 
களாக இருக்க முடியாது என்று அவர்‌ போதிக்கிறார்‌. 














இயேசுவானவர்‌ தமது பாக்கியவசனங்களைத்‌ தமது 
போதனையின்‌ எஞ்சிய பகுதியில்‌ (5:17-7:27) பொருத்திக்‌ காட்டும்‌ 
போது, தமது சீஷர்கள்‌ பெற வேண்டிய நீதி எப்படி இந்தச்‌ சமயத்‌ 
தலைவர்களின்‌ மாய்மாலமான “'நீதிக்கு'' வேறுபட்டதாக இருக்கிறது 
என்பதை அவர்‌ காட்டுகிறார்‌. பரிசேயர்‌ மற்றும்‌ வேதபாரகரின்‌ “நீதி?” 
வெளியரங்கமானது. ஆனால்‌ இயேசுவானருடைய சீஷர்களின்‌ நீதி 
உள்ளானதாக இருக்க வேண்டும்‌. இந்தச்‌ சமயத்‌ தலைவர்கள்‌ சமயத்தின்‌ 
வெளியரங்கமான சடங்குகளை வலியுறுத்தி, இருதயத்தின்‌ உள்ளான 




















காரியங்களைப்‌ புறக்கணித்தபடியால்‌, இயேசுவானவர்‌ அடிக்கடி அவர்‌ 
களோடு மோத வேண்டியிருந்தது (மாற்கு 7:8, 15). 


சமயத்‌ தலைவர்களின்‌ நீதி கிடைமட்டமானதாக (horizontal) 
இருந்தது. அவர்கள்‌ மக்களுக்கு முன்பாகத்‌ தங்களைச்‌ சமயச்சார்பான 
வர்களாகக்‌ காட்டிக்‌ கொள்ளுவதையே வலியுறுத்தினார்கள்‌. அவர்கள்‌ 
கொடுக்கும்போதும்‌ ஜெபிக்கும்போதும்‌ மக்கள்‌ காணும்படியாக 
அப்படிச்‌ செய்தார்கள்‌. “ஆனால்‌ உங்கள்‌ நீதி கிடைமட்டமானதாக 
இருக்கக்‌ கூடாது. அது செங்குத்தானதாக (5:011101) இருக்க வேண்டும்‌. 
அது தேவனுக்கு முன்பாகவே காட்டப்பட வேண்டும்‌'' என்பதே 
இயேசுவானவருடைய போதனையின்‌ சாராம்சமாகும்‌. எனவேதான்‌ 
மனிதர்‌ காணும்படியாக அவர்களுக்கு முன்பாகத்‌ தர்மம்செய்ய 
வேண்டாம்‌ என்று அவர்‌ தமது சீஷர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌ (மத்‌. 6:1). 

இயேசுவானவர்‌ தமது சீஷர்களுக்குப்‌ போதித்த நீதி வேதாகமரீதி 
யானதாகும்‌. ஆனால்‌ சமயத்தலைவர்கள்‌ போதித்த நீதி பெரும்பாலும்‌ 
பாரம்பரியமானதாகும்‌. பரிசேயர்களின்‌ நீதி பெரும்பாலும்‌ வேதாகம 
அடிப்படையிலானது அல்ல. அப்படியே அவர்கள்‌ வேதவசனத்தைப்‌ 


35 














பின்பற்றுவதாகக்‌ கூறினாலும்‌, அதற்குத்‌ தவறான அர்த்தத்தை எடுத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

இயேசுவானவர்‌ சமயத்‌ தலைவர்களை ''மாய்மாலக்காரர்கள்‌”' 
என்று அழைக்கும்போது, தாம்‌ போதிக்கும்‌ நீதிக்கும்‌, அவர்களுடைய 
நீதிக்குமுள்ள வேறுபாட்டை நமக்கு உணர்த்துகிறார்‌. கிரேக்க நாடகங்‌ 
களில்‌ நடிகர்கள்‌ அணிந்துகொள்ளும்‌ பொய்யான முகமூடியைக்‌ குறிக்க 
இந்தச்‌ சொல்‌ பயன்படுத்தப்பட்டது. இயேசுவானவர்‌ சமயத்‌ 
தலைவர்களின்‌ நீதி மாய்மாலமானது என்றும்‌ தமது சீஷர்களின்‌ நீதியே 
உண்மையானது என்றும்‌ கூறுகிறார்‌. 




















வேதவசனங்களைப்‌ பற்றியும்‌ நீதியைப்‌ பற்றியும்‌ இயேசுவானவர்‌ 
இந்த வசனங்களில்‌ கூறுவதை நாம்‌ புரிந்துகொள்வோமானால்‌, 
அவருக்கும்‌ வேதபாரகர்‌ பரிசேயருக்கும்‌ ஏன்‌ தொடர்ந்து மோதல்‌ 
ஏற்பட்டது என்பதையும்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. அவர்‌ இந்தக்‌ 
கடினமானதும்‌ நீளமானதுமான பகுதிக்கு ஒரு முன்னுரையையும்‌ 
கொடுக்கிறார்‌. 

இந்த இருபத்தெட்டு வசனங்களிலும்‌, இயேசுவானவர்‌ ஆறு முறை 
“பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌' 
என்று கூறுகிறார்‌. “அவர்கள்‌ பல ஆண்டுகளாக இப்படிப்‌ போதித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு 
உண்மையான அர்த்தத்தைக்‌ கேளுங்கள்‌'' என்பதே இதற்கு 
அர்த்தமாகும்‌. ஆறு முறை அவர்‌ சமயத்தலைவர்களின்‌ போதனையைச்‌ 
சுட்டிக்காட்டித்‌ தமது போதனையை முன்வைக்கிறார்‌. 

















சமயத்தலைவர்கள்‌ தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு 
அர்த்தம்‌ கூறிப்‌ பொருத்திக்‌ காண்பிப்பதை அவர்‌ பல வேளைகளில்‌ 
ஒப்புக்கொள்ளவில்லை. சில வேளைகளில்‌ அவர்களுடைய சமய நூலில்‌ 
போதிக்கப்படும்‌ பாரம்பரியப்‌ போதனையை அவர்‌ நேரடியாக 
எதிர்க்கிறார்‌. தேவனுடைய வார்த்தையில்‌ அவ்வாறு போதிக்கப்பட 
வில்லை. அவர்கள்‌ தேவனுடைய வார்த்தையின்‌ அதிகாரத்துக்கு மேலாக 
தங்கள்‌ பாரம்பரியத்தை அதிகமாக மதித்தபடியால்‌, இயேசுவானவரோடு 
அவர்கள்‌ மோதினார்கள்‌ என்று மத்தேயுவும்‌ மாற்கும்‌ விவரிக்கிறார்கள்‌ 
(மத்‌. 15:3-6; மாற்கு 7:9-13). 

இதைக்‌ கருத்தில்கொண்டு, வேதபாரகர்‌ மற்றும்‌ பரிசேயரின்‌ ஆறு 
போதனைகளை இயேசுவானவர்‌ எவ்வாறு எதிர்க்கிறார்‌ என்று 
பார்ப்போம்‌. 


























உங்கள்‌ சகோதரன்‌ 
“கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும்‌, கொலைசெய்கிறவன்‌ 
நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌ என்பதும்‌, பூர்வத்தாருக்கு 
36 


உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. . நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌; தன்‌ சகோதரனை நியாயமில்லாமல்‌ கோபித்துக்‌ 
கொள்பவன்‌ நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌; தன்‌ சகோதரனை 
வீணனென்று சொல்லுகிறவன்‌ ஆலோசனைச்‌ சங்கத்‌ தீர்ப்புக்கு 
ஏதுவாயிருப்பான்‌; மூடனே என்று சொல்லுகிறவன்‌ எரிநரகத்துக்கு 
ஏதுவாயிருப்பான்‌. 

ஆகையால்‌, நீ பலிபீடத்தினிடத்தில்‌ உன்‌ காணிக்கையைச்‌ 
செலுத்த வந்து, உன்பேரில்‌ உன்‌ சகோதரனுக்குக்‌ குறை உண்டென்று 
அங்கே நினைவுகூருவாயாகில்‌, அங்கேதானே பலிபீடத்தின்‌ முன்‌ உன்‌ 
காணிக்கையை வைத்துவிட்டுப்‌ போய்‌, முன்பு உன்‌ சகோதரனோடே 
ஒப்புரவாகி, பின்பு வந்து உன்‌ காணிக்கையைச்‌ செலுத்து'' (5:21-24). 

வேதாகமம்‌ முழுவதிலும்‌ இரண்டு வார்த்தைகள்‌ தேவன்‌ தமது 
மக்களுக்குக்‌ கொடுக்கும்‌ போதனையைத்‌ தொகுத்துக்‌ கூறுகின்றன. 
“தேவனே முதலில்‌!'' என்பதே இந்த இரண்டு வார்த்தைகளாகும்‌. இந்தப்‌ 
பகுதியில்‌ அதற்கு ஒரு விதிவிலக்கை நாம்‌ காண்கிறோம்‌. நமது சகோதரன்‌ 
அல்லது மற்ற விசுவாசிகளுக்குப்‌ பாக்கியவசனத்தைப்‌ பொருத்திக்‌ 
காண்பிக்கும்போது, இயேசுவானவர்‌ “முதலில்‌ - உனது சகோதரன்‌, 
பிறகு தேவன்‌'' என்று போதிக்கிறார்‌. 

நாம்‌ நமது சகோதரனுக்கு விரோதமாக எதையாவது மனதில்‌ 
வைத்திருப்போமானால்‌, முதலில்‌ அவனோடு ஒப்புரவாக வேண்டும்‌ 
என்று அவர்‌ மற்றொரு இடத்தில்‌ போதிக்கிறார்‌ (மாற்கு 11:25). ஒரு 
ஆவிக்குரிய சமுதாயமாக நமது சபையைப்‌ பற்றிப்‌ போதிக்கும்‌ போதும்‌ 
அவர்‌ இந்த ஆவிக்குரிய ஒழுக்கத்தைப்‌ பற்றிப்‌ போதிக்கிறார்‌ (மத்‌. 
18:15-17). 

“்‌ நாம்‌ ஒருவரையொருவர்‌ இழந்துபோவோமானால்‌, உலகத்தை 
ஆதாயப்படுத்த முடியாது!'' என்று சர்வதேச அருட்பணி அமைப்பு 
ஒன்றின்‌ தலைவர்‌ தமது நூற்றுக்கணக்கான அருட்பணியாளரிடம்‌ 
கூறியதை நான்‌ கேட்டிருக்கிறேன்‌. பிறகு அவர்‌ ஒரு அசாதாரணமான 
புத்தகத்தை அவர்களிடம்‌ காட்டினார்‌. அந்தப்‌ புத்தகத்தின்‌ அட்டையில்‌ 
““அருட்பணியாளர்களின்‌ மாபெரும்‌ பிரச்சினை'' என்ற தலைப்பு 
எழுதப்பட்டிருந்தது. அவர்‌ அந்தப்‌ புத்தகத்தைப்‌ பிரித்துக்‌ காட்டினார்‌. 
உள்ளே “மற்ற அருட்பணியாளர்கள்‌!'' என்ற இரண்டு வார்த்தைகளே 
எழுதப்பட்டிருந்தன! 

விசுவாசிகள்‌ அன்பான உறவுகளை வளர்த்துக்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ வலியுறுத்தும்போது இதுவே 
அவருடைய பாரமாக இருந்திருக்கலாம்‌. 

நீங்கள்‌ கொலைசெய்யாத வரையில்‌ அல்லது உங்கள்‌ 
சகோதரனைக்‌ காயப்படுத்தாத வரையில்‌ உங்கள்‌ சகோதரனோடு 

37 



























































உங்கள்‌ உறவைத்‌ தேவன்‌ ஏற்றுக்கொள்வார்‌ என்று சமயத்தலைவர்கள்‌ 
போதித்தார்கள்‌. தேவனுடைய மக்கள்‌ இருவருக்குமிடையே 
விரோதமும்‌ சச்சரவுகளும்‌ உண்டாவதற்குக்‌ கோபமே காரணம்‌ என்று 
இயேசு சுட்டிக்காட்டுகிறார்‌. நாம்‌ நமது சகோதரனோடு தேவனால்‌ 
ஏற்றுக்கொள்ளக்‌ கூடிய உறவு வைத்துக்கொள்ள வேண்டுமானால்‌ 
கோபத்தையும்‌ வெறுப்பான எண்ணங்களையும்‌ ஒதுக்கித்‌ தள்ள 
வேண்டும்‌ என்று அவர்‌ போதிக்கிறார்‌. 


உங்கள்‌ எதிராளி 


“எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில்‌ ஒப்புக்‌ 
கொடாமலும்‌, நியாயாதிபதி உன்னைச்‌ சேவகனிடத்தில்‌ ஒப்புக்‌ 
கொடாமலும்‌, நீ சிறைச்சாலையில்‌ வைக்கப்படாமலும்‌ இருக்கும்‌ 
படியாக, நீ உன்‌ எதிராளியோடு வழியில்‌ இருக்கும்போதே சீக்கிரமாய்‌ 
அவனுடனே நல்மனம்‌ பொருந்து. பொருந்தாவிட்டால்‌, நீ ஒரு காசும்‌ 
குறைவின்றிக்‌ கொடுத்துத்‌ தீர்க்குமட்டும்‌ அவ்விடத்திலிருந்து புறப்பட 
மாட்டாய்‌ என்று, மெய்யாகவே உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌'' (மத்‌. 5:25, 
26). 


இந்த அதிகாரத்தின்‌ இறுதி வசனங்களில்‌ நமது எதிரியைப்‌ 
பொருத்த வரையில்‌ பாக்கியவசனங்களை எப்படிப்‌ பின்பற்ற வேண்டும்‌ 
என்று எடுத்துச்‌ சொல்லப்‌ போகிறார்‌. இங்கே ''எதிராளி'' என்று கூறி 
யிருப்பதற்கு '“போட்டிபோடுபவன்‌'' என்று அர்த்தம்‌ சொல்லலாம்‌. நாம்‌ 
அதிகமான போட்டிகள்‌ காணப்படும்‌ உலகத்தில்‌ வாழ்கிறோம்‌. நாம்‌ சில 
மக்களோடு தொழிலில்‌ ஈடுபடும்போது, அவர்களே எப்போதும்‌ 
பணத்தைப்‌ பெறுகிறார்கள்‌, நாம்‌ அனுபவத்தை மட்டும்‌ பெறுகிறோம்‌. 
நமது பணத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அனுபவத்தை மட்டும்‌ 
கொடுக்கும்படி தீர்மானமாக இருப்பவனே இந்த எதிராளியானவன்‌. 














சில வேளைகளில்‌ இந்த எதிராளிகளோடுள்ள நமது உறவு 
விரோதமாக மாறிவிடுகிறது. அவர்கள்‌ நமக்கு எதிராக வழக்குப்போட்டு, 
நம்மைச்‌ சிறையில்‌ தள்ளுவதில்‌ தீர்மானமாக இருக்கிறார்கள்‌. 
“சமாதானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌'' என்ற பாக்கிய 
வசனத்தின்படி நாம்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ 
விரும்புகிறார்‌. ஏழாவது மற்றும்‌ எட்டாவது பாக்கியவசனங்களைப்‌ 
பின்பற்றும்‌ சீஷர்கள்‌ எதிராளிகள்‌ நமக்கு நலமானதைச்‌ 
செய்யாவிட்டாலும்‌, கோபப்பட்டு அவர்களோடு சண்டைபோட 
மாட்டார்கள்‌. 




















இந்த எதிராளி செய்வதை நம்மால்‌ கட்டுப்படுத்த முடியாது 


என்றாலும்‌, தானே சச்சரவுக்கான காரணமாக இருக்கக்கூடாது என்பதில்‌ 


38 


இயேசுவானவரின்‌ சீஷன்‌ உறுதியாக இருக்க வேண்டும்‌. நாம்‌ முடிந்த 
வரையில்‌ எல்லா மனிதரோடும்‌ சமாதானமாக இருக்க வேண்டும்‌ என்று 
பவுல்‌ கூறியிருக்கிறார்‌ (ரோமர்‌ 12:18). இத்தகைய உறவுகளில்‌ நமது 
பொறுப்பு துவங்கும்‌ இடம்‌ இருப்பது போலவே அது முடிவடையும்‌ 
இடமும்‌ இருக்கிறது. நமது எதிராளி செய்வதை நம்மால்‌ கட்டுப்படுத்த 
முடியாது என்கிறபடியால்‌ அதற்கு நாம்‌ பொறுப்பாக முடியாது. 
பெண்கள்‌ 








“விபசாரஞ்‌ செய்யாதிருப்பாக என்று பூர்வத்தாருக்கு 
உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌; ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும்‌ தன்‌ 
இருதயத்தில்‌ அவளோடே விபசாரஞ்செய்தாயிற்று. 

“உன்‌ வலது கண்‌ உனக்கு இடறலுண்டாக்கினால்‌, அதைப்‌ பிடுங்கி 
எறிந்துபோடு; உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ நரகத்தில்‌ தள்ளப்படுவதைப்‌ 
பார்க்கிலும்‌, உன்‌ அவயவங்களில்‌ ஒன்று கெட்டுப்போவது உனக்கு 
நலமாயிருக்கும்‌. உன்‌ வலதுகை உனக்கு இடறலுண்டாக்கினால்‌, அதைத்‌ 
தறித்து எறிந்துபோடு; உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ நரகத்தில்‌ தள்ளப்‌ 
படுவதைப்பார்க்கிலும்‌, உன்‌ அவயவங்களில்‌ ஒன்று கெட்டுப்போவது 
உனக்கு நலமாயிருக்கும்‌'' (வச. 27-30). 

இந்தப்‌ போதனை ஒரு ஆணுக்குக்‌ கொடுக்கப்படுவதால்‌ இந்தத்‌ 
தியான முகாமில்‌ ஆண்களே கலந்துகொண்டார்கள்‌ என்று நம்மால்‌ 
அனுமானிக்க முடியும்‌. ஆனால்‌ இயேசுவானவருக்காக உப்பாகவும்‌ 
வெளிச்சமாகவும்‌ இருக்க விரும்பும்‌ பயபக்தியுள்ள பெண்களுக்கும்‌ 
இந்தப்‌ போதனை பொருத்தமானதாகும்‌. இந்தப்‌ போதனை எதிர்‌ 
பாலாரோடு நமது உறவைப்‌ பற்றியதாகும்‌. 

இயேசுவானவர்‌ மறுபடியுமாக விபசாரம்‌ என்னும்‌ பாவத்தின்‌ 
ஆதாரத்துக்கே செல்லுகிறார்‌. நமது இருதயத்தில்‌ விபசாரம்‌ செய்வதாக 
அவர்‌ குறிப்பிடும்‌ இச்சை என்பது விபசாரத்துக்கு இணையான ஒரு 
பாவம்‌ என்று அவர்‌ குறிப்பிடவில்லை. நாம்‌ மெய்யாகவே அவருடைய 
தீர்வு மற்றும்‌ பதிலின்‌ பங்காக இருக்க விரும்புவோமானால்‌, உப்பையும்‌ 
வெளிச்சத்தையும்போலத்‌ தாக்கம்‌ விளைவிக்க வாஞ்சிப்போமானால்‌, 
நாம்‌ நமது பாலுறவு இச்சைகளைக்‌ கட்டுப்படுத்தக்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதே அவருடைய கருத்தாகும்‌. 




















நாம்‌ விபசாரம்‌ செய்வதைத்‌ தடுக்க வேண்டுமானால்‌ அதற்கு 

மூலாதாரமாக இருப்பதைக்‌ கட்டுப்படுத்தி அதில்‌ வெற்றிபெற வேண்டும்‌; 

அதாவது நாம்‌ இச்சையோடு பார்ப்பதையும்‌ மோசமாகச்‌ சிந்திப்பதையும்‌ 

கட்டுப்படுத்த வேண்டும்‌. அவருடைய சகோதரனாகிய யாக்கோபு தனது 

நிருபத்தில்‌ பாவம்‌ எவ்வாறு உருவாகிறது என்பதைத்‌ தெளிவாக 
39 





விளக்கியிருக்கிறார்‌. பார்ப்பது இச்சைக்கும்‌, இச்சை சோதனைக்கும்‌ 
வழிநடத்துகிறது. அப்போது பாவம்‌ பிறப்பிக்கப்படுகிறது, பாவம்‌ பூரண 
மாகும்போது அது மரணத்தைப்‌ பிறப்பிக்கிறது (யாக்‌. 1:13-15; ரோமர்‌ 
6:23). 

இயேசுகிறிஸ்துவும்‌ அவரது சகோதரனும்‌, இரண்டாம்‌ முறை 
நோக்குவதைத்‌ தவிர்த்து, இச்சையூட்டும்‌ அசுத்த எண்ணங்களை விட்டு 
விட்டால்‌ பாலுறவுப்‌ பாவங்களைத்‌ தோற்கடிப்பது எளிது என்று 
கூறுகிறார்கள்‌. நமது இச்சை சோதனைக்கு இழுத்துச்‌ செல்வதற்கு 
முன்பாக நாம்‌ அதை வெற்றிகொள்ள வேண்டும்‌. சோதனையிலிருந்து 
தங்களை விலக்க வேண்டும்‌ என்று ஒவ்வொரு நாளும்‌ ஜெபிக்கும்படி 
இயேசுவானவர்‌ தமது சீஷர்களுக்குப்‌ போதித்திருக்கிறார்‌ (மத்‌. 6:13). 
நமது வலதுகண்ணைப்‌ பிடுங்கிப்‌ போடுவது, நமது வலதுகையைத்‌ 
தறித்துப்‌ போடுவது என்ற இயேசுவானவரின்‌ போதனையை நாம்‌ 
வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே எடுத்துக்கொள்ளக்‌ கூடாது. நாம்‌ 
ஒன்றைப்‌ பார்ப்பது நம்மைப்‌ பாவத்துக்கு இழுத்துச்‌ செல்லுமானால்‌ 
அதைப்‌ பார்ப்பதை நாம்‌ நிறுத்த வேண்டும்‌ என்பதே இந்தட்‌ 
போதனையின்‌ சாரமாகும்‌. மக்கள்‌ ஆபாச நூல்களையும்‌, தூண்டக்‌ கூடிய 
திரைப்படங்களையும்‌ பார்ப்பதினால்‌ தூண்டப்பட்டு எவ்வளவாகட்‌ 
ப 


£லுறவுப்‌ பாவங்களில்‌ ஈடுபடுகிறார்கள்‌ என்பதைத்‌ தேவன்‌ மட்டுமே 


















































இதைப்‌ போலவே நாம்‌ கையினால்‌ செய்யும்‌ ஒரு காரியம்‌ நம்மைப்‌ 
பாவத்துக்கு இழுத்துச்‌ செல்லுமானால்‌, அதைச்‌ செய்யாமல்‌ நிறுத்திவிட 
வேண்டும்‌ என்று அவர்‌ போதிக்கிறார்‌. மற்றொரு இடத்தில்‌ நமது கால்‌ 
பாவத்துக்கு நம்மை இழுத்துச்‌ செல்லுமானால்‌, அங்கே நாம்‌ செல்லக்‌ 
கூடாது என்று அவர்‌ போதிக்கிறார்‌ (மத்‌. 18:8). 














உங்கள்‌ மனைவி 


"தன்‌ மனைவியைத்‌ தள்ளிவிடுகிற எவனும்‌, தள்ளுதற்சீட்டை 
அவளுக்குக்‌ கொடுக்கக்கடவன்‌ என்று உரைக்கப்பட்டது. நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; வேசித்தன முகாந்தரத்தினாலொழிய தன்‌ 
மனைவியைத்‌ தள்ளிவிடுகிறவன்‌, அவளை விபசாரஞ்‌ செய்யப்‌ 
பண்ணுகிறவனாயிருப்பான்‌; அப்படித்‌ தள்ளிவிடப்பட்டவளை 
விவாகம்பண்ணுகிறவனும்‌ விபசாரஞ்செய்கிறவனாயிருப்பான்‌'' (மத்‌. 
5:31, 32). 


இயேசுவானவர்‌ இந்த மலையுச்சியில்‌ கொடுக்கும்‌ எல்லாப்‌ 
போதனைகளையும்‌ அதன்‌ பின்னணியில்‌ வைத்து நாம்‌ அர்த்தம்‌ காண 
வேண்டும்‌. மலையின்‌ அடிவாரத்தில்‌ தங்கள்‌ பிரச்சினைகளில்‌ மூழ்கி 


40 


யிருக்கும்‌ மக்கள்மீது தாக்கம்‌ விளைவிக்கும்படியாகச்‌ சீஷர்கள்‌ எப்படி 
உப்பாகவும்‌ வெளிச்சமாகவும்‌ இருக்க முடியும்‌ என்பதை இந்தப்‌ 
போதனைகள்‌ விவரிக்கின்றன. அந்தத்‌ திரளான மக்கள்‌ இழந்து போன 
மக்களின்‌ உலகத்தைப்‌ பிரதிநிதித்துவம்‌ செய்கிறார்கள்‌ என்பதை நாம்‌ 
மறந்துவிடக்‌ கூடாது. 











பிள்ளைகள்‌ அம்புகளைப்‌ போலவும்‌ அவர்களுடைய பெற்றோர்‌ 
அவர்களை வாழ்க்கைக்குள்‌ எய்யும்‌ வில்லைப்‌ போலவும்‌ இருக்கிறார்‌ 
கள்‌ என்று சாலொமோன்‌ கூறியிருக்கிறார்‌ (சங்‌. 127:3-5). பிள்ளை 
களின்‌ வாழ்க்கையில்‌ காணப்படும்‌ மதிப்பீடுகள்‌, நோக்கம்‌, செல்லும்‌ வழி 
இவையெல்லாம்‌ அவர்களை எய்த வில்லைச்‌ சார்ந்திருக்கின்றன. இன்று 
உலகெங்கிலும்‌ பிசாசு அந்த வில்லின்‌ கயிற்றை அறுத்துப்போட முயன்று 
கொண்டிருக்கிறான்‌. பல கலாச்சாரங்களில்‌ விவாகரத்தும்‌ பிரிவும்‌ 
தொற்றுநோய்போலப்‌ பரவிக்கொண்டிருக்கின்றன. நாம்‌ அவருடைய 
தீர்வு மற்றும்‌ பதிலின்‌ பங்காக இருக்க விரும்புவோமானால்‌, நமது 
வாழ்க்கைத்‌ துணையோடு நமது உறவில்‌ பாக்கியவசனங்களைக்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ போதிக்கிறார்‌. 


























வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ மோசேயை மேற்கோள்‌ காட்டுவதற்கு 
இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனால்‌ மோசேயின்‌ 
போதனைக்கு அவர்கள்‌ கூறும்‌ அர்த்தத்தை இயேசுவானவர்‌ ஒப்புக்‌ 
கொள்ளவில்லை. ஒருவன்‌ தன்‌ மனைவியை விவாகரத்துச்‌ செய்வான்‌ 
என்றால்‌ அவன்‌ அவளுக்குத்‌ தள்ளுதலின்‌ சீட்டைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌ என்று மோசே எழுதியிருக்கிறார்‌ (உபா. 24:1-4). 


இயேசுவானவர்‌ மற்றொரு இடத்தில்‌ இந்தச்‌ சமயத்தலைவர்‌ 
களுக்குச்‌ சுட்டிக்காட்டுவதுபோல, அவர்களுடைய இருதயக்‌ 
கடினத்தினித்தமே மோசே அவர்களுக்கு இடம்‌ கொடுத்தார்‌ என்று 
கூறியிருக்கிறார்‌ (மத்‌. 19:7-8). யூத வரலாற்றின்‌ பழைய ஏற்பாட்டுக்‌ 
காலத்தில்‌ ஒருவன்‌ தன்‌ மனைவியை எந்தவொரு காரணத்துக்காக 
விரும்பாவிட்டாலும்‌ அவளைத்‌ தள்ளிவைக்கலாம்‌ என்று மோசே 
கூறுவதாக அர்த்தம்‌ எடுத்துக்கொண்டார்கள்‌. ஒரு கணவன்‌ தன்‌ 
மனைவியிடமோ அல்லது வேறு எவரிடமோ தான்‌ அவளை ஏன்‌ 
தள்ளிவைக்கிறேன்‌ என்று சொல்லக்‌ கூட அவசியமில்லை என்று கருதப்‌ 
பட்டது. இந்தச்‌ செயலின்மூலம்‌ அவள்‌ தனக்கு உண்மையுள்ளவளாக 
இல்லை என்றே அவன்‌ சுட்டிக்காட்டுகிறான்‌. 














எனவேதான்‌ ஒருவன்‌ தன்‌ மனைவியைத்‌ தள்ளிவைத்தால்‌ 

அவளுக்குத்‌ தள்ளுதல்‌ சீட்டைக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று மோசே 

கட்டளையிட்டார்‌. அது தள்ளுதலுக்கான காரணத்தைக்‌ கொடுக்கும்‌, 

விவாகரத்துக்குப்‌ பிறகு மனைவியின்‌ பராமரிப்புக்கான வழிவகைகளும்‌ 
41 








அதில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. ஒரு பெண்ணால்‌ கணவன்‌ இல்லாமல்‌ 
யூதக்‌ கலாச்சாரத்தில்‌ பிழைப்பது கடினம்‌ என்கிறபடியால்‌, மோசே 
தள்ளுதல்‌ சீட்டைக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று கூறியதின்மூலம்‌ 
உண்மையில்‌ பெண்களின்‌ நலனைப்‌ பாதுகாக்கவே செய்தார்‌. 





விவாகரத்து ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியது என்று இயேசுவானவர்‌ 
போதிக்கவில்லை. தேவன்‌ விவாகரத்தை வெறுக்கிறார்‌ (மல்‌. 2:16). 
விவாகரத்துக்கான காரணம்‌ எதுவாக இருந்தாலும்‌ தமது சீஷர்கள்‌ 
இதிலும்‌ நீதியாகச்‌ செயல்பட வேண்டும்‌ என்றே இயேசுவானவர்‌ 
கூறுகிறார்‌. (இதைப்‌ பற்றி இன்னுமதிகமாக அறிந்துகொள்ள 
விரும்பினால்‌ என்னுடைய 6, 7 மற்றும்‌ 13ஆம்‌ எண்‌ சிறுநூல்களைப்‌ 


பாருங்கள்‌) . 





உங்கள்‌ வார்த்தை 

“அன்றியும்‌, பொய்யாணையிடாமல்‌, உன்‌ ஆணைகளைக்‌ கர்த்தர்‌ 
முன்னிலையாய்ச்‌ செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு 
உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌; பரிச்சேதம்‌ சத்தியம்பண்ண வேண்டாம்‌; 
வானத்தின்பேரில்‌ சத்தியம்பண்ண வேண்டாம்‌, அது தேவனுடைய 
சிங்காசனம்‌. பூமியின்பேரிலும்‌ சத்தியம்பண்ண வேண்டாம்‌, அது 
அவருடைய பாதபடி; எருசலேமின்பேரிலும்‌ சத்தியம்பண்ண 
வேண்டாம்‌, அது மகாராஜாவினுடைய நகரம்‌. உன்‌ சிரசின்பேரிலும்‌ 
சத்தியம்பண்ண வேண்டாம்‌, அதின்‌ ஒரு மயிரையாவது வெண்மை 
யாக்கவும்‌ கறுப்பாக்கவும்‌ உன்னால்‌ கூடாதே. உள்ளதை 
உள்ளதென்றும்‌, இல்லதை இல்லதென்றும்‌ சொல்லுங்கள்‌; இதற்கு 
மிஞ்சினது தீமையினால்‌ உண்டாயிருக்கும்‌'' (மத்‌. 5:33-37). 





இப்போது தேவனுடைய வார்த்தையாக இல்லாமல்‌, பூதச்‌ 
சமயத்தலைவர்களால்‌ கொடுக்கப்பட்ட ஒரு போதனையைப்பற்றிப்‌ 
பார்க்கப்‌ போகிறோம்‌. அவர்களுடைய பாரம்பரியத்தில்‌ கட்டுப்படுத்தும்‌ 
ஆணைகளைப்‌ பற்றியும்‌ கட்டுப்படுத்தாத ஆணைகளைப்‌ பற்றியும்‌ 
விரிவான போதனைகளைக்‌ கொண்டிருந்தார்கள்‌ (மத்‌. 23:16). 
அவர்கள்‌ ''நான்‌ தேவாலயத்தின்மேல்‌ சத்தியம்பண்ணுகிறேன்‌'' என்றோ 
அல்லது' “தேவாலயத்தின்‌ பொன்னின்பேரில்‌ சத்தியம்‌ பண்ணுகிறேன்‌ ' 
என்றோ அல்லது, '“நான்‌ பலிபீடத்தின்மேல்‌ சத்தியம்பண்ணுகிறேன்‌”' 
என்றோ அல்லது ''நான்‌ பலிபீடத்தின்‌ மேலுள்ள காணிக்கையின்‌ பேரில்‌ 
சத்தியம்‌ பண்ணுகிறேன்‌'' என்றோ சொல்லலாம்‌. அவர்கள்‌ வானத்தின்‌ 
மீதோ பூமியின்மீதோ அல்லது எருசலேமின்மீதோகூடச்‌ சத்தியம்‌ 


பண்ணினார்கள்‌. 























42 





சமயத்தில்‌ முக்கியமான இடத்தைப்‌ பெற்றவர்கள்‌ மட்டும்‌ இவை 
களில்‌ எவை கட்டுப்படுத்தும்‌, எவை கட்டுப்படுத்தாது என்பதை 
அறிந்திருந்தார்கள்‌. சாதாரண மக்களுக்கு இந்த வேறுபாடுகள்‌ தெரியாது. 
தாங்கள்‌ கட்டுப்படுத்தாது என்று நினைத்த ஒரு ஆணை தங்களைக்‌ 
கட்டுப்படுத்தும்போது அவர்கள்‌ அதிர்ச்சியடைவார்கள்‌. 








இது மூடத்தனமான ஒரு வழக்கமாக இருந்துவந்தது. நாம்‌ பொய்ச்‌ 
சாட்சி சொல்லக்‌ கூடாது என்ற கட்டளையை இது நேரடியாக மீறும்‌ ஒரு 
செயலாக இருந்தது. உள்ளதை உள்ளது என்றும்‌, இல்லாததை இல்லாதது 
என்றும்‌ சொல்லுவதற்கு அப்பால்‌ கூறும்‌ ஒவ்வொரு காரியமும்‌ 
பிசாசிடமிருந்து வருகிறது என்று கூறி, இயேசுவானவர்‌ இந்த 
வழக்கத்தை ஒழித்தார்‌. தமது சீஷர்கள்‌ தேவனுடைய வார்த்தையின்‌ 
மனிதராகவும்‌, தங்கள்‌ வார்த்தையைக்‌ காக்கும்‌ மனிதராகவும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பதே இயேசுவானவரின்‌ போதனையாகும்‌. 





தீய மக்கள்‌ 

கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌ என்று, உரைக்கப்பட்டதைக்‌ 
கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; 
தீமையோடு எதிர்த்துநிற்க வேண்டாம்‌; ஒருவன்‌ உன்னை 
வலதுகன்னத்தில்‌ அறைந்தால்‌, அவனுக்கு மறுகன்னத்தையும்‌ 
திருப்பிக்கொடு. உன்னோடு வழக்காடி உன்‌ வஸ்திரத்தை எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன்‌ அங்கியையும்‌ 
விட்டுவிடு. ஒருவன்‌ உன்னை ஒரு மைல்‌ தூரம்‌ வரப்‌ பலவந்தம்‌ 
பண்ணினால்‌, அவனோடு இரண்டு மைல்‌ தூரம்‌ போ. உன்னிடத்தில்‌ 
கேட்கிறவனுக்குக்‌ கொடு, உன்னிடத்தில்‌ கடன்‌ வாங்க விரும்பு 
கிறவனுக்கு முகங்‌ கோணாதே'' (வச. 38-42). 





மறுபடியுமாக இன்னொரு காரியத்தில்‌ வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ 
மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்துக்கு அர்த்தம்‌ கூறுவதை இயேசு 
வானவர்‌ ஏற்றுக்கொள்ளாமலிருப்பதை நாம்‌ பார்க்கிறோம்‌. இந்தச்‌ 





சமயத்‌ தலைவர்கள்‌ ““கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌'' என்று போதித்து 
வந்தார்கள்‌. யாத்திராகமம்‌, லேவியராகமம்‌, உபாகமம்‌ என்ற மூன்று 
ஆகமங்களிலும்‌ இதை நாம்‌ பார்க்கலாம்‌. என்றாலும்‌, இயேசுவானவர்‌ 
“கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குப்‌ பல்‌' என்று அவர்கள்‌ போதிக்கும்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ ஆவியை நான்‌ ஒப்புக்கொள்ளவில்லை' ' என்று 
அறிவிக்கிறார்‌. 





மோசே தள்ளுதல்‌ சீட்டைக்‌ குறித்த காரியத்தில்‌ செய்ததுபோல, 

“கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குக்குப்‌ பல்‌'' என்று கட்டளையிட்டதின்‌ மூலம்‌ 

அந்த முரட்டாட்டமுள்ள மக்களின்‌ கடின இருதயத்துக்கு ஒரு 
43 


கட்டுப்பாட்டின்‌ எல்லையைக்‌ கொடுத்தார்‌. பழிவாங்க வேண்டும்‌ என்ற 
அவர்களுடைய பாவகரமான ஆசையை அவர்‌ கட்டுப்படுத்தினார்‌. 
எவராவது அவர்களுடைய பற்களைத்‌ தட்டிவிட்டால்‌ “நான்‌ 
உன்னுடைய கழுத்தை முறித்துவிடுவேன்‌!'' என்பதே அவர்களுடைய 
மனோபாவமாக இருந்தது. எவராவது அவர்களுடைய கண்களைத்‌ 
தோண்டிவிட்டால்‌, “நான்‌ உன்‌ தலையைக்‌ கிள்ளியெறிந்து விடுவேன்‌” 
என்று அவர்கள்‌ கூறிப்‌ பழிவாங்கினார்கள்‌. 


இது நீதி அல்ல, பாவகரமான பழிவாங்கும்‌ வெறியாகும்‌. 
கண்ணுக்குக்‌ கண்‌, பல்லுக்குக்குப்‌ பல்‌ என்பதே நீதியாக இருக்கிறது. 
பழிவாங்கும்‌ ஆசையே பெரும்பாலும்‌ வழக்காடும்படிச்‌ செய்கிறது. 
எனவே நம்மீது வழக்குப்‌ போடப்படும்போது நாம்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்று போதிக்கும்‌ பாக்கியவசனத்தை இயேசுவானவர்‌ 
இங்கே பொருத்திக்‌ காட்டுகிறார்‌. அமெரிக்கா போன்ற இடங்களில்‌ 
மக்கள்‌ இலட்சக்கணக்கான டாலர்‌ தொகை இழப்பீடு கேட்டு வழக்குப்‌ 
போடுகிறார்கள்‌. இது நீதியை மீறுவதாகும்‌. அவர்கள்‌ பழிவாங்கு 
தலையோ அல்லது சுயநலமான ஆதாயத்தையோ தேடுகிறார்கள்‌. நாம்‌ 
இயேசுவானவரின்‌ இந்தப்‌ போதனையைத்‌ தீவிரமாக எடுத்துக்‌ 
கொள்வோமானால்‌, அது நமது வாழ்க்கையிலும்‌ வழக்கு முறைகளிலும்‌ 
எத்தகையை தாக்கத்தை ஏற்படுத்தும்‌? 















































“நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; தீமையோடு எதிர்த்து நிற்க 
வேண்டாம்‌'' என்று இயேசுவானவர்‌ போதித்தபோது, அவர்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்தின்‌ ஆவியை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல்‌, 
அதற்கு அப்பாலும்‌ செல்கிறார்‌. அவர்‌ துன்புறுத்தப்படும்‌ சமாதானம்‌ 
பண்ணுகிறவர்களைப்‌ பற்றிய பாக்கியவசனத்தை இங்கே செயல்பூர்வ 
மாகப்‌ பொருத்திக்காட்டுகிறார்‌. தமது சீஷர்கள்‌ அறையப்படும்போது 
மறுகன்னத்தையும்‌ காட்ட வேண்டும்‌ என்றும்‌, வஸ்திரத்துக்காக 
வழக்காடுகிறவனுக்கு அங்கியையும்‌ விட்டுக்கொடுக்க வேண்டும்‌ 
என்றும்‌, ஒரு மைல்‌ தூரம்‌ வரப்‌ பலவந்தம்பண்ணினால்‌ இரண்டு மைல்‌ 
தூரம்‌ போக வேண்டும்‌ என்றும்‌ கடன்‌ கேட்கிறவனுகுத்‌ தாராளமாகக்‌ 
கொடுக்க வேண்டும்‌ என்றும்‌ இயேசுவானவர்‌ போதிக்கிறார்‌. இந்தக்‌ 
கடினமான பகுதியில்‌ அவர்‌ போதிப்பது என்ன? 


























போட்டிகள்‌ நிறைந்த தொழில்‌ உலகத்தில்‌ உழைப்பது எப்படி 
யிருக்கிறது என்று நான்‌ ஒரு தொழிலதிபரிடம்‌ கேட்டபோது, “நாங்கள்‌ 
எவரையும்‌ கைதிகளாக ஏற்றுக்கொள்வதில்லை. காயப்‌ 
சுட்டுத்தள்ளுகிறோம்‌!'' என்று அவர்‌ பதிலளித்தார்‌. வல்லவன்‌ 
வாழ்வான்‌ என்பதே இயற்கையின்‌ விதியாக இருக்கிறது. 











ட்டவர்களைச்‌ 








44 


வாழ்க்கையானது நாய்ச்சண்டையைப்‌ போலப்‌ போட்டி மயமான 
தாக இருக்கிறது. எலிப்‌ பந்தயத்தில்‌ ஓடிக்கொண்டிருப்பதுபோலத்‌ 
தோன்றுகிறது. என்றாலும்‌, நாம்‌ ““நாயாகவும்‌'' ''எலியாகவும்‌'' 
இருந்தால்‌ மட்டுமே அது நாய்ச்சண்டையாகவும்‌ எலிப்‌ பந்தயமாகவும்‌ 
இருக்கும்‌. தமது சீஷர்கள்‌ இந்த உலகத்தின்‌ மக்களோடு தொடர்பு 
கொள்ளும்போது, அவர்கள்‌ தமது எட்டுப்‌ பாக்கியவசனங்களின்படி 
நடந்துகொண்டால்‌, அது இப்படியிருக்க வேண்டிய அவசியமில்லை 
என்று அவர்கள்‌ மக்களுக்குக்‌ காட்டுவார்கள்‌ என்று இயேசுவானவர்‌ 
போதிக்கிறார்‌. 

















அந்த நாட்களில்‌ யூதர்களை ஆக்கிரமித்துவந்த ரோமர்கள்‌ சில 
மைல்‌ தூரம்‌ தங்கள்‌ சுமைகளைச்‌ சுமந்துவருமாறு ஒரு யூதனிடம்‌ 
கட்டாயப்படுத்துவார்கள்‌. அவர்கள்‌ அதற்குக்‌ கண்டிப்பாகக்‌ கீழ்ப்படிய 
வேண்டியிருந்தது. ஆனால்‌ எரிச்சலுள்ள மனோபாவத்தோடு அவர்கள்‌ 
இதைச்‌ செய்ய வேண்டியதில்லை. '“அவர்கள்‌ ஒருமைல்‌ தூரம்‌ வரும்படி 
உங்களைப்‌ பலவந்தப்படுத்தினால்‌ இரண்டு மைல்‌ தூரம்‌ போங்கள்‌'' 
என்று இயேசுவானவர்‌ போதிக்கிறார்‌. சபையின்‌ முதல்‌ தலைமுறையில்‌ 
துவக்கத்தில்‌ மனமாற்றம்‌ பெற்றவர்களில்‌ சிலர்‌ ரோமப்‌ போர்ச்சேவகர்‌ 
களாவர்‌. இயேசுவானவரின்‌ பயபக்தியுள்ள சீஷர்கள்‌ பாக்கியவசனங்‌ 
களின்‌ போதனைகளின்படி நடந்துவந்ததே அவர்களை ஆக்கிரமிப்புச்‌ 
செய்தவர்களில்‌ இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. 











உங்கள்‌ எதிரிகள்‌ 


““உனக்கடுத்தவனைச்‌ சிநேகித்து, உன்‌ சத்துருவைப்‌ பகைப்பாயாக 
என்று சொல்லப்பட்டதைக்‌ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்‌. நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌; உங்கள்‌ சத்துருக்களைச்‌ சிநேகியுங்கள்‌; 
உங்களைச்‌ சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்‌; உங்களைப்‌ 
பகைக்கிறவர்களுக்கு நன்மைசெய்யுங்கள்‌; உங்களை நிந்திக்கிறவர்‌ 
களுக்காகவும்‌ உங்களைத்‌ துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும்‌ 
ஜெபம்பண்ணுங்கள்‌. இப்படிச்‌ செய்வதினால்‌ நீங்கள்‌ பரலோகத்‌ 
திலிருக்கிற உங்கள்‌ பிதாவுக்குப்‌ புத்திரராயிருப்பீர்கள்‌; அவர்‌ 
தீயோர்மேலும்‌ நல்லோர்மேலும்‌ தமது குரியனை உதிக்கப்பண்ணி, 
நீதியுள்ளவர்கள்மேலும்‌ அநீதியுள்ளவர்கள்மேலும்‌ மழையைப்‌ 
பெய்யப்பண்ணுகிறார்‌. 

உங்களைச்‌ சிநேகிக்கிறவர்களையே நீங்கள்‌ சிநேகிப்பீர்‌ 
களானால்‌, உங்களுக்குப்‌ பலன்‌ என்ன? ஆயக்காரரும்‌ அப்படியே 
செய்கிறார்கள்‌ அல்லவா? உங்கள்‌ சகோதரரை மாத்திரம்‌ 
வாழ்த்துவீர்களானால்‌, நீங்கள்‌ விசேஷித்துச்‌ செய்கிறது என்ன? 
ஆயக்காரரும்‌ அப்படிச்‌ செய்கிறார்கள்‌ அல்லவா? ஆகையால்‌, 


45 


பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதா பூரண சற்குணராயிருக்கிறதுபோல, 
நீங்களும்‌ பூரண சற்குணராயிருக்கக்கடவீர்கள்‌'' (வச. 43-48). 


அர்த்தம்‌ கூறுவதற்கும்‌ செயல்படுத்துவதற்கும்‌ இயேசுவானவரின்‌ 
போதனைகளில்‌ இந்த எட்டு வசனங்களே அதிகக்‌ கடினமானவை என்று 
நான்‌ நம்புகிறேன்‌. இதற்கு என்ன அர்த்தம்‌, இதை எவ்வாறு செயல்‌ 
படுத்துவது என்பதைக்‌ குறித்துச்‌ சபையில்‌ ஒருபோதும்‌ ஒத்த கருத்து 
காணப்பட்டது கிடையாது. இந்த உலகம்‌ ஒருபோதும்‌ கேள்விப்பட்டிராத 
மேன்மையான நன்னெறியை இந்த வசனங்கள்‌ போதிக்கின்றன. 











இந்த அதிகாரத்தில்‌ ஆறாவது முறையாகச்‌ சமயத்‌ தலைவர்களின்‌ 
போதனையை இயேசுவானவர்‌ குறிப்பிடுகிறார்‌. ““உனக்கடுத்தவனைச்‌ 
சிநேகித்து, உன்‌ சத்துருவைப்‌ பகைப்பாயாக'' என்ற அவர்களுடைய 
போதனையை அவர்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. இதில்‌ பாதிப்பகுதி மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்த பாதிப்பகுதி 
அவர்களுடைய பாரம்பரியப்‌ போதனையில்‌ சேர்த்துக்கொள்ளப்பட்ட 
தாகும்‌. ““பிறனிலும்‌ அன்புகூருவாயாக'' என்று மோசே கட்டளையிட்‌ 
டிருக்கிறார்‌ (லேவி. 19:18). ஆனால்‌ அவர்‌ “உன்‌ சத்துருவைப்‌ 
பகைப்பாயாக'' என்று போதிக்கவில்லை. சங்கீதங்களில்‌ தேவனுக்குப்‌ 
பிரியமான தாவீது தான்‌ தேவனுடைய எதிரிகளைப்‌ பகைப்பதாகக்‌ 








கூறியிருப்பதை வாசிக்கிறோம்‌. ஆனால்‌ நமது எதிரிகளைப்‌ பகைக்க 
வேண்டும்‌ என்ற கட்டளை நமக்குக்‌ கொடுக்கப்படவில்லை. 





இந்த அதிகாரத்தின்‌ கடைசிப்‌ பதினொரு வசனங்களும்‌ 
மலையுச்சிக்கு வந்ததின்மூலம்‌ தாங்கள்‌ இயேசுவானவரின்‌ சீஷர்கள்‌ 
என்று காட்டியவர்களுக்கே கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ “சீஷர்கள்‌” 
என்று அழைக்கப்படுவதே, அவர்கள்‌ அந்தத்‌ தியான முகாமுக்கு 
வந்தபோது, இயேசுவானவருக்கு மேலான ஒப்படைப்பைக்‌ 
காட்டினார்கள்‌ என்று உணர்த்துகிறது. 





ஒரு சீஷனிடமிருந்து இயேசுவானவர்‌ எதிர்பார்க்கும்‌ முழுமை 
யான ஒப்படைப்பின்‌ சாராம்சம்‌ இதுவாகும்‌: ''நீங்கள்‌ என்னைப்‌ 
பின்பற்ற விரும்பியும்‌, உங்கள்‌ சிலுவையை எடுத்துக்கொண்டு 
எனக்காக மரிக்க நீங்கள்‌ ஆயத்தமாக இராவிட்டால்‌, நீங்கள்‌ என்‌ 
சீஷர்களாக இருக்க முடியாது. உங்கள்‌ வாழ்க்கையிலுள்ள எல்லா 
மக்களுக்கும்‌ மேலாக, உங்கள்‌ கணவன்‌, மனைவி, தாய்தகப்பன்‌, 
பிள்ளைகள்‌, பெற்றோருக்கு மேலாக என்னை முதலிடத்தில்‌ வைக்க 
நீங்கள்‌ சித்தமாயிராவிட்டால்‌, நீங்கள்‌ என்‌ சீஷர்களாக இருக்க முடியாது. 
உங்களிடம்‌ இருக்கும்‌ ஒவ்வொருஉடைமையையும்‌ விட்டுக்கொடுக்க 
நீங்கள்‌ சித்தமாயிராவிட்டால்‌, நீங்கள்‌ என்‌ சீஷர்களாக இருக்க முடியாது'' 
(பார்க்க, லூக்கா 14:25-35). 








46 


அந்தத்‌ தியானமுகாமுக்கு வந்தவர்கள்‌ இயேசுவானவரிடம்‌ இந்த 
ஒப்படைப்பைச்‌ செய்திருந்தார்கள்‌. தாங்கள்‌ தங்கள்‌ சிலுவைகளை 
எடுத்துக்கொண்டு அவரைப்‌ பின்பற்றச்‌ சித்தமாக இருப்பதைத்‌ தெரிவித்‌ 
திருந்தார்கள்‌. அவர்கள்‌ ரோமானியரின்‌ சிலுவை மரணத்‌ தண்டனைப்‌ 
பெற்றவர்கள்‌ தங்கள்‌ சிலுவைகளைச்‌ சுமந்துகொண்டு, தங்களுக்கு மரண 
தண்டனை நிறைவேற்றப்படும்‌ இடத்துக்கு அதைப்‌ பரிதாபமாகச்‌ சுமந்து 
செல்லுவதை அவர்கள்‌ பார்த்திருக்கலாம்‌. இந்த உருவகத்தின்‌ 
அர்த்தத்தை அவர்கள்‌ அறிந்திருந்தார்கள்‌. இயேசுவானவர்‌ இந்த ஆறு 
வசனங்களையும்‌ போதித்தபோது, அவர்கள்‌ தாங்கள்‌ சுமப்பதாக 
ஒப்புக்கொண்ட சிலுவையை எங்கே, எப்போது, எப்படிச்‌ சுமக்க 


வேண்டும்‌ என்றே போதிக்கிறார்‌. 


























சமயத்தலைவர்கள்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்துக்கு அர்த்தம்‌ 
கூறிப்‌ பொருத்திக்‌ காண்பிக்கும்‌ வகைக்கும்‌ இயேசுவானவரின்‌ இந்தப்‌ 
போதனை சவால்‌ விடுகிறது. “எனக்குப்‌ பிறன்‌ யார்‌?'' என்று ஒரு 
நியாயசாஸ்திரி இயேசுவானவரிடம்‌ கேள்வி கேட்டது உங்களுக்கு 
நினைவிருக்கிறதா? இந்தக்‌ கேள்விக்கு மறுமொழியாகவே அவர்‌ நல்ல 
சமாரியனின்‌ உவமைக்‌ கதையைக்‌ கூறினார்‌ (லூக்கா 10:2(). இது 
ஆழமானதொரு கேள்வியாகும்‌. ஏனென்றால்‌ வேதபாரகரும்‌ 
பரிசேயரும்‌ பாரம்பரியப்‌ போதனையின்படி சக யூதர்களே பிறன்‌ என்றும்‌ 
யூதரல்லாத ஒவ்வொருவரும்‌ சத்துரு என்றும்‌ போதித்துவந்தார்கள்‌. 
உங்களுக்குப்‌ பிறனாகிய சக யூதரை நேசியுங்கள்‌, மற்ற அனைத்து 
மக்களையும்‌ விரோதியுங்கள்‌ என்று இந்தப்‌ போதனையைப்‌ பொருத்திக்‌ 
காட்டினார்கள்‌. 

















நம்முடைய சத்துருக்களைச்‌ சிநேகிப்பதற்குத்‌ தூண்டுதலாக எது 
இருக்கிறது என்பதைக்‌ கவனியுங்கள்‌: “இப்படிச்‌ செய்வதினால்‌ நீங்கள்‌ 
பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவுக்குப்‌ புத்திரராயிருப்பீர்கள்‌.'' தமது 
ஏழாம்‌ மற்றும்‌ எட்டாம்‌ பாக்கியவசனங்களைப்‌ பின்பற்றி, 
துன்புறுத்தப்படும்‌ சமாதானம்பண்ணுகிறவர்களாக இருக்கும்‌ சீஷர்‌ 
களுக்கும்‌ இதே ஆசீர்வாதத்தையே இயேசுவானவர்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணுகிறார்‌. 

நாம்‌ இயேசுவானவரின்‌ இந்தப்‌ போதனையைத்‌ தீவிரமாக 
எடுத்துக்கொள்ள வேண்டுமானால்‌, ஒப்படைப்பைப்‌ பற்றிய மற்றொரு 
கொள்கையையும்‌ கவனிக்க வேண்டும்‌. இந்த வசனங்களை நாம்‌ 
வாசித்துவிட்டு “நாங்கள்‌ இதைச்‌ செய்தால்‌, அனைத்தையும்‌ இழந்து 
விடுவோம்‌”' என்று சொல்வீர்களானால்‌, இந்தப்‌ போதனை உங்களுக்கு 
அர்த்தமுள்ளதாக இராது. இயேசுவானவரின்‌ சீஷனுக்குச்‌ சுய பாதுகாப்பு 
முக்கியமான காரியம்‌ அல்ல என்பதை நாம்‌ உணர வேண்டும்‌. 





47 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ சீஷத்துவத்தின்‌ ஒப்படைப்பைப்‌ 
புரிந்துகொண்டிருந்தார்‌. ''கிறிஸ்துவுடனேகூடச்‌ சிலுவையிலறையப்‌ 
பட்டேன்‌; ஆயினும்‌, பிழைத்திருக்கிறேன்‌; இனி நான்‌ அல்ல, கிறிஸ்துவே 
எனக்குள்‌ பிழைத்திருக்கிறார்‌; நான்‌ இப்பொழுது மாம்சத்தில்‌ பிழைத்‌ 
திருக்கிறதோ, என்னில்‌ அன்புகூர்ந்து எனக்காகத்‌ தம்மைத்தாமே 
ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினாலே 
பிழைத்திருக்கிறேன்‌'' என்று அவர்‌ எழுதியிருக்கிறார்‌ (கலா. 2:20). 

கிறிஸ்துவுடனேகூடச்‌ சிலுவையிலறைப்படுவது என்பதின்‌ 
அர்த்தம்‌ என்ன? அது நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரைப்‌ 
பின்பற்றச்‌ சித்தமாக இருப்பதாகும்‌. இயேசுவானவர்‌ தமது சொந்தச்‌ 
சிலுவையை எதிர்நோக்கியபோது அவர்‌ “மெய்யாகவே மெய்யாகவே 
நான்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌, கோதுமை மணியானது நிலத்தில்‌ 
விழுந்து சாகாவிட்டால்‌ தனித்திருக்கும்‌, செத்ததேயாகில்‌ மிகுந்த பலனைக்‌ 
கொடுக்கும்‌'' என்று கூறினார்‌. பிறகு அவர்‌ “இப்பொழுது என்‌ ஆத்துமா 
கலங்குகிறது, நான்‌ என்ன சொல்லுவேன்‌. பிதாவே, இந்த 
வேளையினின்று என்னை இரட்சியும்‌ என்று சொல்வேனோ; ஆகிலும்‌, 
இதற்காகவே இந்த வேளைக்குள்‌ வந்தேன்‌'' என்றார்‌. 





எனவே, அவர்‌ “பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்‌' ' 
என்று ஜெபித்தார்‌. “அப்பொழுது: மகிமைப்படுத்தினேன்‌, இன்னமும்‌ 
மகிமைப்படுத்துவேன்‌ என்கிற சத்தம்‌ வானத்திலிருந்து உண்டானது” ' 
(யோவான்‌ 12:23-28) . இந்தத்‌ தமது போராட்டத்தின்‌ பின்னணியில்‌ 
தாம்‌ தமது சிலுவையை எதிர்நோக்கியதை முன்மாதிரியாகக்‌ கொண்டு 
சீஷர்கள்‌ முழுமையான ஒப்படைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று 
அவர்‌ கூறுகிறார்‌ (யோவான்‌ 12:25, 26). 
ஒரு பயபக்தியுள்ள போதகர்‌ இயேசுவானவரின்‌ ““பரமண்டல 
ஜெபத்தின்‌”' விளக்கமாக “பிதாவே, உம்மை மகிமைப்படுத்தி பில்லை 
(bill) எனக்கு அனுப்பும்‌. எதுவானாலும்‌ சரி, பிதாவே. உம்மை மகிமைப்‌ 
படுத்தும்‌'' என்று ஜெபித்தார்‌. இயேசுவானவர்‌ தமது சிலுவையின்‌ 
நிழலில்‌ ஜெபித்த ஜெபத்தை நாமும்‌ ஜெபிக்கும்போதுதான்‌ இந்த உலகம்‌ 
ஒருபோதும்‌ கேள்விப்பட்டிராத மேன்மையான நன்னெறித்‌ தகுதி 
நிலையை நாம்‌ புரிந்து, ஏற்றுக்கொண்டு அதைச்‌ செயல்படுத்த முடியும்‌. 
புனிதப்‌ போரின்போது அசிசி நாட்டு பிரான்சிஸ்‌ காயப்பட்ட 
துருக்கியர்‌ ஒருவருக்குப்‌ பணிவிடைசெய்து கொண்டிருந்தார்‌. அந்தப்‌ 
பக்கமாகக்‌ குதிரையில்‌ சென்றுகொண்டிருந்த ஒரு சிலுவைப்‌ போர்வீரன்‌ 
“அந்தத்‌ துருக்கியனுக்குக்‌ குணமாகிவிட்டால்‌ அவன்‌ உங்களைக்‌ 
கொன்றுபோடுவான்‌'' என்று கூறினான்‌. “அதற்குள்ளாக அவன்‌ 
தெய்வீக அன்பை அறிந்துகொண்டிருப்பான்‌'' என்று பிரான்சிஸ்‌ 
பதிலளித்தார்‌. 

















48 


இயேசுவானவர்‌ எவ்வாறு தமது போதனையை முடித்துவைக்‌ 
கிறார்‌ என்பதைக்‌ கவனியுங்கள்‌: “ஆகையால்‌, பரலோகத்திலிருக்கிற 
உங்கள்‌ பிதா பூரண சற்குணராயிருக்கிறதுபோல, நீங்களும்‌ பூரண 
சற்குணராயிருக்கக்கடவீர்கள்‌'' (வச. 48). இங்கே ''பூரணம்‌”' என்பது 
பாவமில்லாத பரிபூரணத்தைக்‌ குறிக்கவில்லை. “தேவன்‌ உங்களைச்‌ 
சிருஷ்டித்தவண்ணமாக, முதிர்ச்சியடைந்து, முழுமையாக இருத்தல்‌” 
என்பதே இதன்‌ அர்த்தமாகும்‌. '“பூரணம்‌'' என்ற சொல்‌ உங்களுக்கு 
உறுத்தலாக இருக்குமானால்‌, துவக்கத்திலும்‌ முடிவிலும்‌ அந்தச்‌ 
சொல்லை எடுத்துவிடுங்கள்‌. நியாயப்பிரமாணத்தின்‌ ஆவியைக்‌ குறித்த 
தமது போதனையின்‌ சுருக்கமாக, நமது பரமபிதாவானவர்‌ “இருக்கிறது 
போல'' நாமும்‌ இருக்க வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. தேவனுடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌ பிதாவாகிய தேவனைப்போல இருக்க வேண்டும்‌. 
அவர்‌ எப்படிப்பட்டவராக இருக்கிறார்‌? 











கிறிஸ்து சபையில்‌ அன்புகூர்ந்து, அதற்காகத்‌ தம்மைத்தாமே 
கொடுத்ததுபோலக்‌ கணவன்மார்‌ தங்கள்‌ மனைவிமார்களிடம்‌ அன்பு கூர 
வேண்டும்‌ என்று பவுல்‌ போதிக்கிறார்‌ (எபே. 5:25). கணவன்மார்‌ 
கிறிஸ்து அன்புகாட்டுவதுபோல அன்புகாட்ட வேண்டும்‌ என்றும்‌, 
கிறிஸ்து தம்மையே கொடுத்ததுபோலக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்றும்‌ 
பவுல்‌ போதிக்கும்போது இங்கே இயேசுவானவர்‌ போதிக்கும்‌ அதே 
காரியத்தையே போதிக்கிறார்‌ - நாம்‌ கிறிஸ்துவைப்போலவே இருக்க 
வேண்டும்‌. அது சாத்தியமாகுமா? 














புதிய ஏற்பாட்டிலேயே மிகவும்‌ மேன்மையான போதனை எது? 
“கிறிஸ்துவின்‌ மகிமையின்‌ நம்பிக்கையாக'' நமக்குள்‌ இருக்கிறார்‌ என்ற 
பவுலின்‌ போதனையாகும்‌ (கலா. 1:27). ““சபையோடு ஒரு இரகசியத்‌ 
தைப்‌ பகிர்ந்துகொள்ளும்படியாக நான்‌ அழைக்கப்பட்டிருக்கிறேன்‌. 
கிறிஸ்துவானவர்‌ மகிமையின்‌ நம்பிக்கையாக உங்களுக்குள்‌ இருக்கிறார்‌ 
என்பதே அந்த இரகசியமாகும்‌” என்பதே பவுலின்‌ வார்த்தைகளின்‌ 
அர்த்தமாகும்‌. 

“கிறிஸ்து உங்களிலும்‌ நீங்கள்‌ அவரிலும்‌ இராவிட்டால்‌, அவர்‌ 
உங்களோடுகூட இராவிட்டால்‌'' இந்தப்‌ போதனையைச்‌ செயல்படுத்து 
வது கடினமாகும்‌. ஆனால்‌ இந்த அற்புதம்‌ நடக்கக்கூடுமா? நடக்கக்‌ 
கூடும்‌ என்று பவுல்‌ நமக்குக்‌ கூறுகிறார்‌. கிறிஸ்துவானவர்‌ மகிமையின்‌ 
நம்பிக்கையாக நமக்குள்‌ இருக்கிறார்‌! எனவே நம்மால்‌ இதைச்‌ செய்ய 
முடியும்‌! எனவே ““இயேசுவானவர்‌ என்ன கூறினார்‌? அவர்‌ கூறுவதின்‌ 
அர்த்தம்‌ என்ன? எனக்கு அது கூறும்‌ அர்த்தம்‌ என்ன?'' என்ற 
கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. 











இந்தப்‌ பகுதியிலுள்ள மிகவும்‌ ஆழமான பொருளைக்‌ கொண்ட 
வசனம்‌ இயேசுவானவரின்‌ செயல்திட்டத்துக்கும்‌ அருட்பணி 


49 








நோக்கத்துக்கும்‌ பொருத்தமாக இருக்கிறது. “நீங்கள்‌ விசேஷித்துச்‌ 
செய்கிறது என்ன?'' என்று அவர்‌ கேட்கிறார்‌. 


நான்‌ ஏற்கெனவே கூறியபடி, உப்பானது, அது தடவப்படும்‌ 


மாம்சத்துக்கு வேறுபட்டதாக இருக்க வேண்டும்‌. அப்போதுதான்‌ அது 
மாம்சம்‌ கெட்டுப்போகாமல்‌ பாதுகாக்க முடியும்‌. ''நீங்கள்‌ உங்களிடம்‌ 











அன்புகாட்டுகிறவர்களிடம்‌ மட்டுமே அன்‌ 


புகாட்டுவீர்களானால்‌, எந்தக்‌ 


கிருபையை நீங்கள்‌ செயல்படுத்துகிறீர்கள்‌?'' என்று ஒரு மொழி 
பெயர்ப்பில்‌ கூறப்பட்டிருக்கிறது (மத்‌. 5:46). நம்மை நேசிப்பவர்களை 
மட்டும்‌ நேசிப்பதில்‌ எந்தக்‌ கிருபையும்‌ இல்லை. நமது எதிரிகளையும்‌ 
நேசிப்பதற்கு இயல்புக்கு அப்பாற்பட்ட கிருபை தேவைப்‌ படுகிறது. 














50 


அத்தியாயம்‌ நான்கு 
“ஆவிக்குரிய ஒழுக்கங்களும்‌ 


செங்குத்தான மதிப்பீடுகளும்‌” 
(மத்தேயு 6:1-34) 

இப்போது இயேசுவானவர்‌ தமது சீஷர்களுக்கு அவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ பார்த்து, தங்கள்‌ இருதயங்களில்‌ இருக்க வேண்டிய 
பாக்கியமான மனோபாவங்களைக்‌ குறித்து ஆராய வேண்டும்‌ என்று 
அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. பிறகு சுற்றிலும்‌ பார்த்து மற்றவர்களோடுள்ள 
தங்கள்‌ உறவில்‌ அந்தப்‌ பாக்கியவசனங்களைச்‌ செயல்படுத்த வேண்டும்‌ 
(5:13-48). அவர்கள்‌ இந்தப்‌ போதனைகளை எவ்வாறு தங்கள்‌ 
எதிராளிகள்‌, தீயவர்கள்‌, எதிரிகளின்‌ காரியங்களில்‌ செயல்படுத்த 
வேண்டும்‌ என்று அவர்‌ போதித்து முடித்தபோது, அவருடைய அடுத்த 
போதனையைக்‌ கேட்க அவர்கள்‌ ஆயத்தமாக இருந்தார்கள்‌. 











ஆறாவது அதிகாரத்தில்‌ தமது சீஷர்கள்‌ இப்போது வேறொரு பக்கம்‌ 
தங்கள்‌ பார்வையைச்‌ செலுத்த வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ 
போதிக்கிறார்‌. இப்போது அவர்கள்‌ மேல்‌ நோக்கிப்‌ பார்த்து, தங்களுக்குத்‌ 
தேவையான வல்லமையைப்‌ பெற வேண்டும்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. 
ஒரு சீஷன்‌ ஒழுக்கமான நபராக வாழும்படி ஒப்படைப்புக்‌ 
கொண்டிருக்கிறபடியால்‌, தனது அன்றாட வாழ்க்கையில்‌ செங்குத்தான 
ஒழுக்கங்களையும்‌ மதிப்பீடுகளையும்‌ கொண்டு அவன்‌ எப்படி 
ஆவிக்குரிய பிரகாரமாக வாழ முடியும்‌ என்று அவர்‌ இப்போது 
போதிக்கிறார்‌. 


























கொடுப்பதின்‌ ஆவிக்குரிய ஒழுக்கம்‌ 


“மனுஷர்‌ காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள்‌ 
தர்மத்தைச்‌ செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌; செய்தால்‌, 
பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதாவினிடத்தில்‌ உங்களுக்குப்‌ 
பங்கில்லை. 


“ஆகையால்‌ நீ தர்மஞ்செய்யும்போது, மனுஷரால்‌ 
புகழப்படுவதற்கு, மாயக்காரர்‌ ஆலயங்களிலும்‌ வீதிகளிலும்‌ 
செய்வதுபோல, உனக்கு முன்பாகத்‌ தாரை ஊதுவியாதே; அவர்கள்‌ 
தங்கள்‌ பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்குச்‌ 


51 


சொல்லுகிறேன்‌. நீயோ தர்மஞ்செய்யும்போது, உன்‌ தர்மம்‌ 
அந்தரங்கமாயிருப்பதற்கு, உன்‌ வலதுகை செய்கிறதை உன்‌ இடதுகை 
அறியாதிருக்கக்கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில்‌ பார்க்கிற உன்‌ 
பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய்ப்‌ பலனளிப்பார்‌'' (6:1-4). 








வேதபாரகர்‌ மற்றும்‌ பரிசேயருடைய ''நீதி'' கிடைமட்டமானது 
என்றும்‌ இயேசுவானவர்‌ தமது சீஷர்களுக்குப்‌ போதித்த நீதி 
செங்குத்தானது என்றும்‌ நாம்‌ பார்த்தோம்‌. ஆறாம்‌ அதிகாரத்தின்‌ இந்த 
முதல்‌ நான்கு வசனங்களும்‌ இந்த வித்தியாசத்தைத்‌ தெளிவாக எடுத்துக்‌ 
காட்டுகின்றன. பரிசேயர்கள்‌ உண்மையில்‌ தங்களுடைய அங்கியின்‌ 
பையில்‌ ஒரு எக்காளத்தை எடுத்துச்‌ சென்றார்கள்‌. ஒரு பிச்சைக்கார 
னுக்கு ஒரு காசைப்‌ போடுவதற்கு முன்பு அந்த எக்காளத்தை எடுத்து 
ஊதினார்கள்‌. மக்கள்‌ தாங்கள்‌ கொடுப்பதைக்‌ கண்டு தங்கள்‌ பயபக்திக்‌ 
காகவும்‌ தாராளமனதுக்காகவும்‌ பாராட்ட வேண்டுமென்று அவர்கள்‌ 
விரும்பினார்கள்‌. 











இந்தப்‌ பரிசேயர்‌ தாங்கள்‌ இந்த வகையில்‌ கொடுத்தபோது கிரேக்க 
நடிகர்களைப்‌ போல ஒரு முகமூடியை அணிந்து நடித்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. இயேசுவானவர்‌ அவர்களை ““மாய்மாலக்‌ 
காரர்கள்‌'' என்று அழைத்தார்‌. மனிதர்‌ பார்த்துத்‌ தங்களை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌ என்று தங்கள்‌ நீதியை அவர்களுக்கு 
முன்பாகக்‌ காட்டினார்கள்‌. எனவேதான்‌ இயேசுவானவர்‌ தமது 
சீஷர்களுக்குக்‌ கொடுப்பது பற்றிய சில ஒழுக்கங்களைப்‌ போதித்தார்‌. 
தமது சீஷர்கள்‌ தங்கள்‌ பெயரை அறிவிக்காமலும்‌, இரகசியமாகவும்‌ 
கொடுக்க வேண்டும்‌ என்று அவர்‌ சொல்லுகிறார்‌. வலதுகை கொடுப்பதை 
இடதுகைகூட அறியக்‌ கூடாது என்று அவர்‌ கூறினார்‌. 





இந்த மாய்மாலக்காரர்கள்‌ தாங்கள்‌ இவ்வாறு கொடுக்கும்போது 
அவர்களுக்குக்‌ கிடைப்பது மனிதரின்‌ பாராட்டு மட்டுமே. இயேசுவின்‌ 
சீஷர்கள்‌ தேவனுக்கென்று இரகசியமாகக்‌ கொடுக்கும்போது அதைத்‌ 
தேவன்‌ பார்த்து, அவர்களுக்கு வெளியரங்கமாகப்‌ பயளளிப்பார்‌. 
இப்படி அந்தரங்கமாய்க்‌ கொடுப்பதே விசுவாசம்‌ மற்றும்‌ ஆராதனையின்‌ 
முக்கியத்துவமாகும்‌. ''விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமா 
யிருப்பது கூடாத காரியம்‌; ஏனென்றால்‌, தேவனிடத்தில்‌ சேருகிறவன்‌ 
அவர்‌ உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ தேடுகிறவர்களுக்குப்‌ பலன்‌ 
அளிக்கிறவரென்றும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌'' (எபி. 11:6). 











இந்தப்‌ பரிசேயர்களைக்‌ கடுமையாக நியாயந்தீர்ப்பதற்கு முன்பாக 

நாமும்‌ கொடுப்பதை மற்றவர்கள்‌ அறியும்படி செய்கிறோமா என்று 

நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. நான்‌ போதகராக 

இருந்தபோது, பெரிய பரிசுகள்‌ போதகரும்‌ சில வேளைகளில்‌ முழுச்‌ 
52 





சபையாரும்‌ அறியும்படி கொடுக்கப்படுவதைக்‌ கண்டிருக்கிறேன்‌. 
தாங்கள்‌ ஆலயத்துக்கு ஒரு பெரிய பரிசைப்‌ பெயர்‌ குறிப்பிடாமல்‌ 
கொடுத்தாலும்‌, பிறகு கொடுத்தது யார்‌ என்று எல்லோரும்‌ 
அறியும்போது, அது தங்களுக்கு அற்புதமான அனுபவமாக இருக்கிறது 
என்று பலர்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. 





தமது தீர்வாகவும்‌ பதிலாகவும்‌ இருக்க விரும்பும்‌, உலகத்துக்கு 
உப்பாகவும்‌ வெளிச்சமாகவும்‌ இருக்க வாஞ்சிக்கும்‌ சீஷர்கள்‌ 
உக்கிராணத்துவத்தில்‌ ஒழுக்கத்தோடு இருப்பதே முதல்‌ ஆவிக்குரிய 
ஒழுக்கம்‌ என்று இயேசுவானவர்‌ போதிக்கிறார்‌. உண்மையில்லாத 
உக்கிராணக்காரனிடமிருந்து தேவன்‌ மெய்யான செல்வத்தையும்‌ 
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌ எடுத்துப்‌ போடுவார்‌ என்று அவர்‌ 
மற்றொரு இடத்தில்‌ கூறியிருக்கிறார்‌ (லூக்கா 16:10, 11). எனவே ஒரு 
சீஷனின்‌ வாழ்க்கையில்‌ கொடுப்பது மிகவும்‌ முக்கியமான ஆவிக்குரிய 
ஒழுக்கமாக இருக்கிறது. 
ஜெபம்‌ என்னும்‌ ஆவிக்குரிய ஒழுக்கம்‌ 

தமது சீஷர்கள்‌ ஜெபிக்கும்போதும்‌ இதே மனோபாவத்தைக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ போதிக்கிறார்‌. 
"அன்றியும்‌ நீ ஜெபம்பண்ணும்போது மாயக்காரரைப்போலிருக்க 
வேண்டாம்‌; மனுஷர்‌ காணும்படியாக அவர்கள்‌ ஜெப ஆலயங்களிலும்‌ 
வீதிகளின்‌ சந்திகளிலும்‌ நின்று ஜெபம்பண்ண விரும்புகிறார்கள்‌; 
அவர்கள்‌ தங்கள்‌ பலனை அடைந்துதீர்ந்ததென்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. நீயோ ஜெபம்பண்ணும்போது, உன்‌ 
அறைவீட்டுக்குள்‌ பிரவேசித்து, உன்‌ கதவைப்‌ பூட்டி, அந்தரங்‌ 
கத்திலிருக்கிற உன்‌ பிதாவை நோக்கி ஜெபம்பண்ணு; அப்பொழுது, 
அந்தரங்கத்தில்‌ பார்க்கிற உன்‌ பிதா வெளியரங்கமாய்‌ உனக்குப்‌ 
பலனளிப்பார்‌. 





“அன்றியும்‌ நீங்கள்‌ ஜெபம்பண்ணும்போது, அஞ்ஞானிகளைப்‌ 
போல வீண்வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள்‌; அவர்கள்‌, அதிக 
வசனிப்பினால்‌ தங்கள்‌ ஜெபம்‌ கேட்கப்படுமென்று நினைக்கிறார்கள்‌. 
அவர்களைப்போல நீங்கள்‌ செய்யாதிருங்கள்‌; உங்கள்‌ பிதாவை நோக்கி 
நீங்கள்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது 
தேவை என்று அவர்‌ அறிந்திருக்கிறார்‌. 

“நீங்கள்‌ ஜெபம்பண்ண வேண்டிய விதமாவது: 
பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள்‌ பிதாவே, உம்முடைய நாமம்‌ 
பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக; 
உம்முடைய சித்தம்‌ பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதுபோல 
பூமியிலேயும்‌ செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய 


353 


ஆகாரத்தை இன்று எங்களுக்குத்‌ தாரும்‌. எங்கள்‌ கடனாளிகளுக்கு 
நாங்கள்‌ மன்னிக்கிறதுபோல எங்கள்‌ கடன்களை எங்களுக்கு 
மன்னியும்‌. எங்களைச்‌ சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌, 
தீமையினின்று எங்களை இரட்சித்துக்கொள்ளும்‌, ராஜ்யமும்‌, 
வல்லமையும்‌, மகிமையும்‌ என்றென்றைக்கும்‌ உம்முடைய 
வைகளே, ஆமென்‌, என்பதே. 


“மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள்‌ அவர்களுக்கு 
மன்னித்தால்‌, உங்கள்‌ பரமபிதா உங்களுக்கும்‌ மன்னிப்பார்‌. 
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள்‌ அவர்களுக்கு மன்னியா 
திருந்தால்‌, உங்கள்‌ பிதா உங்கள்‌ தப்பிதங்களையும்‌ மன்னியாதிருப்பார்‌'' 
(6:5-15). 





ஜெபிப்பது என்பது பிரசங்கம்செய்வது அல்ல. நாம்‌ ஒரு 
பொதுவான ஆராதனையில்‌ மற்றவர்களோடு ஜெபிக்கும்போது, 
இயேசுவானவரின்‌ இந்தப்‌ போதனைகளை நினைவில்‌ வைத்திருக்க 
வேண்டும்‌. நாம்‌ தேவனிடம்‌ மட்டுமே பேசுவதை உறுதிப்படுத்திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அவர்‌ பொதுவாக ஜெபிப்பதைவிடத்‌ தனியறையில்‌ 
ஜெபிப்பதையே அதிக மதிப்புடையதாகக்‌ கருதுகிறார்‌. நாம்‌ தனியான 
ஒரு இடத்துக்குச்‌ சென்று கதவை அடைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்று 
அவர்‌ சொல்லுகிறார்‌. ஏனென்றால்‌ அந்த இடத்தில்‌ தேவனைத்‌ தவிர 
நம்மீது தாக்கம்‌ விளைவிக்கும்‌ வேறு எவரும்‌ இருக்க முடியாது. 








தமது சீஷர்கள்‌ ஜெபத்தைக்‌ குறித்த மனோபாவத்தை எவ்வாறு 
பெற வேண்டும்‌ என்று கூறியபிறகு, இயேசுவானவர்‌ எப்படி ஜெபிக்க 
வேண்டும்‌ என்று அவர்களுக்குப்‌ போதிக்கிறார்‌. இதை நாம்‌ ''சீஷர்களின்‌ 
ஜெபம்‌'' என்றே அழைக்க வேண்டும்‌. பெரும்பாலும்‌ இந்த ஜெபம்‌ 
“கர்த்தருடைய ஜெபம்‌'' என்று அழைக்கப்பட்டாலும்‌, கர்த்தர்‌ 
ஒருபோதும்‌ இந்த ஜெபத்தைச்‌ செய்ததில்லை. நீங்கள்‌ ஜெபம்பண்ண 
வேண்டிய விதமாவது'' என்று அவர்‌ கூறுகிறார்‌. 

இது ஒரு ஜெபமாக இருந்தாலும்‌, ““நாங்கள்‌'' போன்ற பன்மைப்‌ 
பெயர்ச்‌ சொற்கள்‌ இது பலர்‌ கூடி ஜெபிக்கும்‌ ஜெபம்‌ என்று சுட்டிக்காட்டி 
னாலும்‌ அடிப்படையில்‌ இது ஒரு மாதிரி ஜெபமே. எப்படி ஜெபிக்க 
வேண்டும்‌ என்று நமக்குப்‌ போதிப்பதற்காகவே இது கொடுக்கப்பட்டிருக்‌ 
கிறது. “ஆண்டவரே, ஜெபம்பண்ணப்‌ போதிக்க வேண்டும்‌' ' என்று தமது 
சீஷர்கள்‌ கேட்டுக்கொண்டதற்குப்‌ பதிலாக இயேசுவானவர்‌ இந்த 
ஜெபத்தைச்‌ சொல்லிக்கொடுத்தார்‌ என்று லூக்கா குறிப்பிடுகிறார்‌ (லூக்கா 
11:1-4). 

இயேசுவானவர்‌ போதித்த இந்த மாதிரி ஜெபத்தில்‌, மூன்று- 
தேவனுக்கு முதலிடம்‌ கொடுக்கும்‌ வேண்டுதல்களும்‌, நான்கு தனிப்பட்ட 


54 























வேண்டுதல்களும்‌ காணப்படுகின்றன. '“தேவனே முதலாவது”' என்பதே 
வேதாகமத்தின்‌ போதனையின்‌ சாராம்சமாகும்‌. தேவனுக்கு முன்பாகச்‌ 





சீஷர்கள்‌ தங்கள்‌ தனிப்பட்ட பிரச்சினைகளைக்‌ கொண்டுவருவதற்கு 
முன்பாக, தேவனுக்கடுத்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்‌ என்று 
இயேசுவானவர்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. இங்க்‌ தேவனுக்கு முதலிடம்‌ 
கொடுக்கும்‌ மூன்று வேண்டுதல்கள்‌: '“உம்முடைய நாமம்‌ 
|ரிசுத்தப்படுவதாக'', உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக'' மற்றும்‌ 
உம்முடைய சித்தம்‌ பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதுபோல 
பூமியிலேயும்‌ செய்யப்படுவதாக'' என்பவைகளாகும்‌. 





























தனிப்பட்ட வேண்டுதல்கள்‌ என்பவை தனிப்பட்ட தேவைகளைக்‌ 
குறித்த விண்ணப்பங்களாகும்‌. இங்கேயுள்ள தனிப்பட்ட விண்ணப்பங்‌ 
கள்‌: “எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்குத்‌ தாரும்‌. 
எங்கள்‌ கடனாளிகளுக்கு நாங்கள்‌ மன்னிக்கிறதுபோல எங்கள்‌ 
கடன்களை எங்களுக்கு மன்னியும்‌. எங்களைச்‌ சோதனைக்குட்படப்‌ 
பண்ணாமல்‌, தீமையினின்று எங்களை இரட்சித்துக்கொள்ளும்‌”' 
என்பவைகளாகும்‌. 








தமது சீஷர்கள்‌ நேரடியாகத்‌ தேவனுடைய பிரசன்னத்தில்‌ 
பிரவேசித்து ““எங்கள்‌ பிதாவே'' என்று அழைக்க வேண்டுமென்று 
இயேசு போதிக்கிறார்‌. இது சீஷர்களுக்கு ஒரு வித்தியாசமான போதனை 
யாக இருந்தது. அவர்கள்‌ எல்லாரும்‌ யூதர்களாக இருந்தார்கள்‌. தங்கள்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ தேவன்‌ பயங்கரமான தேவன்‌, அவரை நேரடியாக 
அணுகமுடியாது, ஆசாரியனின்‌ மூலமாகவே அணுக வேண்டும்‌ என்ற 
போதனைகளையே அவர்கள்‌ கேட்டுவந்திருந்தார்கள்‌. ஆனால்‌ இயேசு 
வானவரே தமது மக்களின்‌ ஒவ்வொரு அன்றாடகக்‌ காரியத்திலும்‌ 
அக்கறைகொண்டிருக்கும்‌ தனிப்பட்ட தேவனை அறிமுகம்செய்கிறார்‌. 
“கர்த்தர்‌ என்‌ மேய்ப்பராயிருக்கிறார்‌'' என்று தாவீது கூறியபோது 
அவரும்‌ தனிப்பட்ட தேவனைக்‌ குறித்து அறிக்கையிட்டிருக்கிறார்‌ (சங்‌. 
23). 














தேவனை ““பிதாவே'” என்று கூறி அழைத்த பிறகு, அவருக்கு 
முதலிடம்‌ கொடுக்கும்‌ மூன்று விண்ணப்பங்களை நாம்‌ ஏறெடுக்க 
வேண்டும்‌: உமது நாமம்‌, உமது ராஜ்யம்‌, உமது சித்தம்‌. தேவனுடைய 
நாமம்‌ அவர்‌ யார்‌ என்பதைக்‌ குறிக்கிறது. “தேவனே, மற்றவர்கள்‌ நீர்‌ 
யார்‌ என்பதை அறிந்து உம்மை மகிமைப்படுத்தும்‌ வகையில்‌ நான்‌ வாழ 
விரும்புகிறேன்‌'' என்பதே சீஷன்‌ ஏறெடுக்கும்‌ இந்த ஜெபத்தின்‌ சாராம்ச 
மாகும்‌. 








பிறகு அவர்கள்‌ ““ உம்முடைய ராஜ்யம்‌ வருவதாக'' என்று ஜெபிக்க 
வேண்டும்‌. தேவனே ராஜா என்றும்‌, அவர்கள்‌ அவரை ராஜாவாக 


35 





ஏற்றுக்கொள்ளும்போது, அவருடைய ராஜ்யத்தின்‌ அங்கமாக 
ஆகிறார்கள்‌ என்றும்‌ இதற்கு அர்த்தமாகும்‌. “பிதாவே, நான்‌ எனக்காக 
ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்துக்கொள்ளவில்லை. உமது ராஜ்யமே என்‌ 
இருதயத்தில்‌ ஆளுகைசெய்ய விரும்புகிறேன்‌. உமக்கு உண்மையுள்ள 
குடிமகனாக வாழ விரும்புகிறேன்‌'' என்பதே சீஷருடைய ஜெபத்தின்‌ 


சாராம்சமாகும்‌. 





“உம்முடைய சித்தம்‌ பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதுபோல 
பூமியிலேயும்‌ செய்யப்படுவதாக'' என்பது மூன்றாவது விண்ணப்ப 
மாகும்‌. இயேசுவானவரைச்‌ சிலுவையில்‌ அறைவதற்கு முன்பாக அவர்‌ 
இரத்த வியர்வை சிந்தியவராக ““என்‌ பிதாவே, இந்தப்‌ பாத்திரம்‌ 
என்னைவிட்டு நீங்கக்‌ கூடுமானால்‌ நீங்கும்படி செய்யும்‌; ஆகிலும்‌ என்‌ 
சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது'' என்று 
ஜெபித்தார்‌ (மத்‌. 26:39). இது இயேசு ஜெபித்த ஜெபமாக இருப்பதால்‌ 
இதையே நாம்‌ “கர்த்தருடைய ஜெபம்‌'' என்று அழைக்க வேண்டும்‌. 
இயேசுவானவர்‌ இந்த ஜெபத்தை ஜெபிக்கும்படி தமது சீஷர்களுக்குப்‌ 
போதித்தது மட்டுமல்லாமல்‌, தாம்‌ பெரிய போராட்டத்தை எதிர்நோக்கிய 
போது, அவர்களுக்கு முன்மாதிரியாக ஜெபித்தும்‌ காட்டினார்‌. 














உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின்‌ பொக்கிஷம்‌ நமது உலகப்பிரகார 
மான பாத்திரமாகிய நமது சரீரங்களில்‌ இருக்கிறது என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. நமது வாழ்க்கைக்கான வல்லமையின்‌ ஆதாரம்‌ 
நம்மிடமிருந்து வரவில்லை, தேவனிடமிருந்தே வருகிறது என்பதை இது 
எல்லாருக்கும்‌ வெளிப்படுத்துகிறது. நமது பரம பிதாவானவரின்‌ சித்தம்‌ 
பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல நமது உலகப்பிரகாரமான 
பாத்திரங்களிலும்‌ அவருடைய சித்தம்‌ செய்யப்பட வேண்டும்‌ என்று நாம்‌ 
ஜெபிக்க வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ போதிக்கிறார்‌. 











சீஷர்கள்‌ தனியறையில்‌ ஜெயித்தாலும்‌, பொதுவாக 
மற்றவர்களோடு ஜெபித்தாலும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ தேவைகளின்‌ ஒரு 
பெரிய பட்டியலோடு வந்து தங்கள்‌ காரியங்களைச்‌ செய்யும்படி 
தேவனை விரட்டக்‌ கூடாது என்பதை இந்த முதல்‌ மூன்று தேவனுக்கடுத்த 
விண்ணப்பங்களும்‌ உணர்த்துகின்றன. அவர்கள்‌ ஜெபிக்கும்போது 
தேவனுடைய பிரசன்னத்தில்‌ ஒரு வெற்றுத்தாளுடன்‌ வந்து தாங்கள்‌ 
செய்ய வேண்டிய காரியங்கள்‌ என்ன என்று தேவன்‌ சொல்லுவதற்குக்‌ 
காத்திருக்க வேண்டும்‌. தங்கள்‌ தனியறை மற்றும்‌ பொதுஜெபங்களில்‌ 
தங்கள்‌ ராஜாவிடமிருந்து கட்டளைகளை ஏற்றுச்‌ செயல்படுத்த 
ஆயத்தமாக வரும்‌ போர்வீரர்களைப்‌ போல வர வேண்டும்‌. 





























இயேசுவானவர்‌ இவ்வாறு நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்கு 
முன்பாகத்‌ தேவனுக்கடுத்த விண்ணப்பங்களை வைத்ததின்மூலம்‌ ஜெபம்‌ 
56 


என்பது நம்முடைய சித்தத்தைச்‌ செய்யும்படி தேவனை பலவந்தப்‌ 
டுத்துவது அல்ல என்பதைத்‌ திட்டவட்டமாக உணர்த்தியிருக்கிறார்‌. 
தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக நமது சித்தத்தை ஒப்புக்கொடுப்‌ 
தே ஜெபத்தின்‌ சாராம்சமாகும்‌ ஜெபம்‌ என்பது தேவனை நமது 
ந்‌ காளியாக்கிக்கொள்வதோ அல்லது நமது திட்டத்துக்குள்‌ அவரைக்‌ 
கொண்டுவருவதோ அல்ல. ஜெபம்‌ என்பது தேவன்‌ நம்மைத்‌ தமது 
ங்காளியாக்கிக்கொண்டு, தமது திட்டத்துக்குள்‌ நம்மைக்‌ 
கொண்டுவருவதேயாகும்‌. 


























தனிப்பட்ட விண்ணப்பங்கள்‌ 
“எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்குத்‌ தாரும்‌.” 
நமது பரமபிதாவுக்கு முன்பாக நமது தனிப்பட்ட விண்ணப்பங்்‌ 


களோடு வருவதற்கு முன்பாக '“தேவனுக்கு முதலிடம்‌'' கொடுக்கும்‌ 
மூன்று விண்ணப்பங்களும்‌ நாம்‌ சரியான நோக்கத்தைப்‌ பெற்றிருக்கு 








மாறு செய்ய வேண்டும்‌. நமது பரமபிதாவாகிய தேவன்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தைக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று 
நாம்‌ ஏன்‌ ஜெபிக்க வேண்டும்‌? ஏனென்றால்‌, அவர்‌ யார்‌ என்பது 
நம்மிலும்‌ நம்மூலமாகவும்‌ பூமியில்‌ மகிமைப்படுத்தப்பட வேண்டும்‌ 
என்று நாம்‌ விரும்புகிறோம்‌. 
நாம்‌ நமது தேவைகளைப்‌ பரம பிதாவானவரிடம்‌ தெரிவிக்கும்‌ 
போது ஒவ்வொரு நாளும்‌ அதைச்‌ செய்ய வேண்டும்‌ என்று இயேசு 
வானவர்‌ போதிக்கிறார்‌. ஆறாம்‌ அதிகாரத்தின்‌ இறுதியிலும்‌ அவர்‌ இதை 
வலியுறுத்துவதைக்‌ கவனியுங்கள்‌: “ஆகையால்‌, நாளைக்காகக்‌ 
கவலைப்படாதிருங்கள்‌; நாளையத்தினம்‌ தன்னுடையவைகளுக்காகக்‌ 
கவலைப்படும்‌. அந்தந்த நாளுக்கு அதினதின்‌ பாடு போதும்‌'' (வச. 34). 
அதாவது, அந்தந்த நாளுக்காக வாழுங்கள்‌. 

இந்த முதல்‌ தனிப்பட்ட விண்ணப்பத்தில்‌ நமது தேவைகளைக்‌ 
குறிப்பிட இயேசுவானவர்‌ ஆகாரம்‌ என்ற சொல்லை அடையாளச்‌ 
சொல்லாகப்‌ பயன்படுத்துகிறார்‌. இது நமது உணவுக்கான தேவையை 
மட்டும்‌ குறிக்கவில்லை, தேவனுடைய படைப்பாக நமது எல்லாத்‌ 
தேவைகளையும்‌ இது குறிக்கிறது. ஒவ்வொரு நாளும்‌ நமது உடலைப்‌ 
பாதுகாக்க நமக்கு ஆகாரம்‌ தேவை. அதே வேளையில்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ நமது ஆத்துமாவைப்போஷிப்பதற்குப்‌ பரலோக மன்னாவும்‌ 
நமக்குத்‌ தேவைப்படுகிறது. 
“எங்கள்‌ கடனாளிகளுக்கு நாங்கள்‌ மன்னிக்கிறதுபோல 
எங்கள்‌ கடன்களை எங்களுக்கு மன்னியும்‌: 





























அடுத்த மூன்று தனிப்பட்ட விண்ணப்பங்களும்‌ நமது ஆவிக்குரிய 
தேவைகளைக்‌ குறிக்கின்றன. இந்த இரண்டாவது தனிப்பட்ட 


57 


விண்ணப்பம்‌ மன்னிப்பைக்‌ குறித்ததாகும்‌. வழிநடத்துதல்‌ மற்றும்‌ 
விடுதலைக்கான விண்ணப்பங்கள்‌ அடுத்து வருகின்றன. ஆகாரத்தைப்‌ 
பொருத்த காரியத்தில்‌ நாம்‌ ஜெபிப்பதுபோல, ஒவ்வொரு நாளும்‌ நமது 
ஆவிக்குரிய தேவைகளுக்காகவும்‌ ஜெபிக்க வேண்டும்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ நமக்கு மன்னிப்பும்‌, வழிநடத்துதலும்‌, விடுதலையும்‌ தேவைப்‌ 
படுகின்றன. “எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்குத்‌ 
தாரும்‌. அதோடுகூட மன்னிப்பையும்‌, வழிநடத்துதலையும்‌, விடுதலை 
யையும்‌ தாரும்‌'' என்பதே இந்த நான்கு தனிப்பட்ட விண்ணப்பங்களின்‌ 


சாராம்சமாகும்‌. 











“எங்களைச்‌ சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌...”' 


தேவன்‌ பொல்லாங்கினால்‌ சோதிக்கப்படுகிறவரல்ல, ஒரு 
வனையும்‌ அவர்‌ சோதிக்கிறவருமல்ல'' என்று யாக்கோபு கூறுகிறார்‌ 
(யாக்‌. 1:13). அப்படியானால்‌, ஒருவரையும்‌ சோதிக்காத அவரிடம்‌ ஏன்‌ 
“எங்களைச்‌ சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌'' என்று ஜெபிக்கும்படி 
இயேசுவானவர்‌ கூறுகிறார்‌? 


சோதனையைப்‌ பொருத்தவரையில்‌ நாம்‌ வலுவான தூண்களாக 
இருக்கவில்லை என்ற வேதவசனங்களின்‌ ஒட்டுமொத்தப்‌ போதனையே 
இதற்கு அடிப்படையாக இருக்கிறது. “ஆவி உற்சாகமுள்ளதுதான்‌, 
மாம்சமோ பலவீனமுள்ளது'' என்று இயேசுவானவர்‌ நமது மானிட 
நிலையைப்‌ பற்றிச்‌ சரியாகச்‌ சொல்லியிருக்கிறார்‌ (மத்‌. 26:41). 


இயேசுவானவர்‌ தமது வாழ்க்கையில்‌ பெரிய போராட்டத்தை 
எதிர்நோக்கியபோது, தம்மோடு ஜெபிக்கும்படி அவர்‌ அப்போஸ்தலர்‌ 
களைக்‌ கேட்டுக்கொண்டார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ உறங்கியபோது அவர்‌ 
அவர்களை & “சோதனைக்குட்படாதபடிக்கு, எழுந்திருந்து ஜெபம்‌ 
பண்ணுங்கள்‌'' என்று கூறினார்‌ (லூக்கா 22:46). “நீங்கள்‌ தீயவனின்‌ 
சக்தியையும்‌ உங்கள்‌ மாமிசத்தின்‌ வ அறிந்திருப்பீர்‌ 
களானால்‌, நீங்கள்‌ சோதனையை எதிர்நோக்கக்‌ கூடாது என்று 
விழிப்புடன்‌ ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது'' என்றே அவர்‌ 
கூறுகிறார்‌. 




















“எங்களைச்‌ சோதனைக்குட்படப்பண்ணாமல்‌'' என்ற இந்த 
மூன்றாவது தனிப்பட்ட விண்ணப்பத்தை இயேசுவானவர்‌ போதித்த 
போது, நமது மாமிசம்‌, அதாவது தேவனுடைய உதவியைப்‌ பெறாத நமது 
மானிட இயல்பு, எவ்வளவு மோசமானதாக இருக்கிறது என்பதை அவர்‌ 
நன்றாக உணர்ந்திருந்தார்‌. “பாவம்‌ செய்யும்படியான சோதனையை 
நாங்கள்‌ எதிர்நோக்காதவாறு எங்களை வழிநடத்தும்‌” என்பதே இந்த 
ஜெபத்தின்‌ சாராம்சமாகும்‌. 





58 


“தீமையினின்று எங்களை இரட்சித்துக்கொள்ளும்‌”' 


நமக்கு நீண்டகாலமாக ஒரு ஆவிக்குரிய எதிரி இருக்கிறான்‌ 
என்பதை மார்ட்டின்‌ லுத்தர்‌ ஒரு பாமாலைப்‌ பாடலில்‌ குறிப்பிட்டிருக்‌ 
கிறார்‌. கிறிஸ்து நம்மூலமாகச்‌ செய்ய விரும்பும்‌ எல்லாக்‌ காரியங்களை 
யும்‌ அவன்‌ கடுமையாக எதிர்க்கிறான்‌. சாத்தானின்‌ தந்திரத்துக்கும்‌ 
சக்திக்கும்‌ எதிர்த்து நிற்க பூமியில்‌ அவனுக்கு இணையானவர்கள்‌ 
எவரும்‌ கிடையாது. நமது சொந்த பலத்தில்‌ அவனை எதிர்த்துப்‌ போரிட 
முடியாது. தேவனால்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட சரியான மனிதராகிய 
கிறிஸ்து இயேசு நமது பக்கத்தில்‌ இருக்கும்போதுதான்‌ நம்மால்‌ அவனை 
எதிர்த்து நிற்க முடியும்‌. 

நமது நீண்டகால எதிரியிடமிருந்து காத்துக்கொள்ளும்படி 
வேண்டிக்கொள்ளும்‌ இந்த ஜெபத்தையும்‌ தினந்தோறும்‌ செய்ய 
வேண்டும்‌. 

















தேவனுக்கு முதலிடம்‌ கொடுக்கும்‌ ஆசீர்வாத ஜெபம்‌ 

“ராஜ்யமும்‌, வல்லமையும்‌, மகிமையும்‌ என்றென்றைக்கும்‌ 
உம்முடையவைகளே, ஆமென்‌.'' 

தேவனுக்கு முதலிடம்‌ கொடுக்கும்‌ மனோபாவத்தோடு நாம்‌ நமது 
ஜெபத்தைத்‌ துவக்கி, முடிக்க வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ போதித்‌ 
திருக்கிறார்‌. நாம்‌ ஏறெடுக்கும்‌ ஜெபத்திற்குரிய பதில்கள்‌ எல்லாமே 
தேவனுடைய மகிமைக்காகவே என்பதை அவருக்கு இந்த வார்த்தைகள்‌ 
உறுதிப்படுத்துகின்றன. 


சுருக்கம்‌ 





நாம்‌ நமது ஜெபங்களைப்‌ பிதாவாகிய தேவனிடமே ஏறெடுக்க 
வேண்டுமென்று இயேசுவானவர்‌ போதித்த ஜெபம்‌ நமக்கு அறைகூவல்‌ 
விடுக்கிறது. நாம்‌ பரிசுத்த ஆவியானவரிடமோ அல்லது இயேசுவான 
வரிடமோ ஜெபிக்க வேண்டும்‌ என்று அவர்‌ போதிக்கவில்லை. தேவனை 
நாம்‌ நெருக்கமான வகையில்‌ நம்முடைய அன்பான பிதா என்று 
அழைக்க வேண்டும்‌. பிறகு தேவனுக்கு முதலிடம்‌ கொடுக்கும்‌ மூன்று 
விண்ணப்பங்களுடன்‌ ஜெபத்தைத்‌ துவக்க வேண்டும்‌: உம்முடைய 
நாமம்‌, உம்முடைய ராஜ்யம்‌, உம்முடைய சித்தம்‌. பிறகு நான்கு 
தனிப்பட்ட ஜெபங்கள்‌ தொடர்கின்றன: தாரும்‌, மன்னியும்‌, வழிநடத்தும்‌, 
விடுவித்தருளும்‌. இறுதியாக, “எனது ஜெபங்களுக்குப்‌ பதிலளிக்கும்‌ 
வல்லமை எப்போதுமே உம்மிடமிருந்து வருகிறபடியால்‌, அதன்‌ பயன்‌ 
களும்‌ மகிமையும்‌ எப்போதும்‌ உமக்கே உரியது. அப்படியே ஆகக்‌ 
கடவது”' என்று நாம்‌ நமது ஜெபத்தை முடிக்க வேண்டும்‌. 























59 


உபவாசம்‌ இருப்பதின்‌ ஒழுக்கம்‌ 


கொடுப்பதையும்‌, ஜெபிப்பதையும்‌ போலவே உபவாசம்‌ 
இருப்பதின்‌ ஆவிக்குரிய ஒழுக்கமும்‌ செங்குத்தானது என்று இயேசு 
போதித்தார்‌ (வச. 16-18). “நீங்கள்‌ உபவாசமிருந்தால்‌'' என்று அவர்‌ 
கூறாமல்‌ “நீங்கள்‌ உபவாசமிருக்கும்போது'' என்று கூறுவதைக்‌ கவனி 
யுங்கள்‌. தமது சீஷர்கள்‌ உபவாசிக்கும்போது, '“இதோ நான்‌ நான்கு 
நாட்களாக உபவாசம்‌ இருக்கிறேன்‌. மயக்கமாக இருக்கிறது!'' என்பதைத்‌ 
தங்கள்‌ பசிப்‌ பார்வையில்‌ வெளிப்படுத்தக்‌ கூடாது என்று அவர்‌ 
எச்சரிக்கிறார்‌. உபவாசமிருக்கும்போதும்‌ பிரகாசமான முகத்தோடு 
இருக்க வேண்டும்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. 





கொடுப்பது எவ்வாறு நாம்‌ தேவனுக்கு முதலிடம்‌ கொடுப்பதை 
அளப்பதற்கான வாய்ப்பைக்‌ கொடுக்கிறதோ அப்படியே, உபவாசிப்பது 
நாம்‌ எவ்வாறு சரீரப்பிரகாரமான காரியங்களுக்கு மேலாக ஆவிக்குரிய 
காரியங்களை மதிக்கிறோம்‌ என்பதை அளப்பதற்கான வாய்ப்பைக்‌ 
கொடுக்கிறது. நமது ஜெபங்கள்‌ உண்மையானவை என்பதை வெளிப்‌ 
படுத்துகிறது. உபவாசித்து ஜெபிப்பதின்மூலமாகவே சில அற்புதங்‌ 
களைச்‌ செய்ய முடியும்‌ என்று இயேசுவானவர்‌ கூறியிருக்கிறார்‌ (மத்‌. 
17/21. 




















ஒரு சீஷனின்‌ செங்குத்தான மதிப்பீடுகள்‌ 

“பூமியிலே உங்களுக்குப்‌ பொக்கிஷங்களைச்‌ சேர்த்துவைக்க 
வேண்டாம்‌; இங்கே பூச்சியும்‌ துருவும்‌ அதைக்‌ கெடுக்கும்‌; இங்கே 
திருடரும்‌ கன்னமிட்டுத்‌ திருடுவார்கள்‌. பரலோகத்திலே உங்களுக்குப்‌ 
பொக்கிஷங்களைச்‌ சேர்த்துவையுங்கள்‌; அங்கே பூச்சியாவது 
துருவாவது கெடுக்கிறதும்‌ இல்லை; அங்கே திருடர்‌ கன்னமிட்டுத்‌ 
திருடுகிறதும்‌ இல்லை. உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்கேயிருக்கிறதோ அங்கே 
உங்கள்‌ இருதயமும்‌ இருக்கும்‌. 

““கண்ணானது சரீரத்தின்‌ விளக்காயிருக்கிறது; உன்‌ கண்‌ 
தெளிவாயிருந்தால்‌, உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ வெளிச்சமாயிருக்கும்‌. உன்‌ 
கண்‌ கெட்டதாயிருந்தால்‌, உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ இருளாயிருக்கும்‌; 
இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம்‌ இருளாயிருந்தால்‌, அவ்விருள்‌ 
எவ்வளவு அதிகமாயிருக்கும்‌! 

இரண்டு எஜமான்களுக்கு ஊழியஞ்செய்ய ஒருவனாலும்‌ 
கூடாது; ஒருவனைப்‌ பகைத்து, மற்றவனைச்‌ சிநேகிப்பான்‌; அல்லது 
ஒருவனைப்‌ பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டைபண்ணுவான்‌; 
தேவனுக்கும்‌ உலகப்‌ பொருளுக்கும்‌ ஊழியஞ்செய்ய உங்களால்‌ 
கூடாது” (மத்‌. 6:19-24). 


60 


இப்போது இயேசுவானவர்‌ பாக்கியவசனங்களைப்‌ பின்பற்றி 
வாழும்‌ ஒரு சீஷனின்‌ ம ப்ப்டுகளை வரையறை செய்கிறார்‌. 
அகராதியின்படி மதிட்‌ பீடு என்பது “எந்த ஒன்று அதற்காகவே 
மதிப்புள்ளதாக இருக்கிறதோ அது'' என்பதாகும்‌. மலையடிவாரத்‌ 
திலிருந்த மக்கள்‌ அதிகமான பிரச்சினைகளைக்‌ கொண்டிருந்ததற்குக்‌ 
காரணம்‌ அவர்கள்‌ சரியான மதிப்பீடுகளைக்‌ கொண்டிராததுதான்‌. 
அவருடைய சீஷர்கள்‌ திரளான மக்களிடம்‌ திரும்பிச்‌ செல்லும்போது 
உப்பையும்‌ வெளிச்சத்தையும்‌ போலத்‌ தாக்கம்‌ விளைவிக்க வேண்டு 
மானால்‌ அவர்கள்‌ அவர்‌ போதிக்கும்‌ மதிப்பீடுகளைப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌. 

















அவர்கள்‌ அழிந்துபோகும்‌ செல்வத்தைத்‌ தேடக்‌ கூடாது என்று 
கூறியபிறகு மதிப்ப்டுகளைப்‌ பற்றி மூன்று கருத்துக்களைக்‌ கூறுகிறார்‌. 
முதலாவதாக, '“உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்கேயிருக்கிறதோ அங்கே 








உங்கள்‌ இருதயமும்‌ இருக்கும்‌'' என்பதின்‌ டத த்க்‌ சீஷர்கள்‌ 
தங்கள்‌ மதிப்பீடுகளை அளக்க வேண்டும்‌. “நீங்கள்‌ உங்கள்‌ 
பொக்கிஷத்தை என்னிடம்‌ காட்டுவீர்களானால்‌, உங்கள்‌ 


இருதயத்தையும்‌ மதிப்பீடுகளையும்‌ என்னிடம்‌ காட்டுகிறீர்கள்‌” 
என்பதே இதன்‌ அர்த்தமாகும்‌. 

இரண்டாவதாக, ' “நாம்‌ காரியங்களை எவ்வாறு காண்கிறோம்‌?” 
என்பது முக்கியமானதாகும்‌. ““உன்‌ கண்‌ தெளிவாயிருந்தால்‌'' (6:22) 
என்று அவர்‌ சொல்லும்போது, சிந்தையின்‌ போக்கையே அவர்‌ குறிப்பிடு 
கிறார்‌. நல்ல மதிப்பீடுகள்‌ வெளிச்சம்‌ நிறைந்த சரீரத்துக்கும்‌ (சந்தோஷம்‌, 
தூய்மை, ஆசீர்வாதங்கள்‌) இருள்‌ நிறைந்த சரீரத்துக்கும்‌ (சந்தோஷமில்‌ 
லாமை) இடையேயுள்ள வேறுபாட்டைக்‌ காட்டுகின்றன. தவறான 
மதிப்பீடுகள்‌ நம்மை அதிகமான துக்கத்துக்கே வழிநடத்தும்‌ என்று அவர்‌ 
எச்சரிக்கிறார்‌. சீனா, ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகளில்‌ மோசமான 
தலைவர்கள்‌ ஆளுகைசெய்தபோது, அவர்கள்‌ தவறான சிந்தையின்‌ 
போக்கின்‌ காரணமாக இலட்சக்கணக்கானவர்களைக்‌ கொன்று 
குவித்தார்கள்‌. முழு உலகத்திலும்‌ அதிகமான இருள்‌ பரவியது. 

மதிப்பீடுகளைக்‌ குறித்த அவருடைய மூன்றாவது வாசகம்‌ 
ஒப்படைப்புக்கான அழைப்பாகும்‌. ஆவிக்குரிய “இரட்டைப்‌ பார்வை” 
கொண்டிருக்கும்‌ எவரும்‌ அவருக்குச்‌ சீஷராக இருக்க முடியாது. 
அவர்கள்‌ தேவன்‌, பணம்‌ என்ற இரண்டு எஜமானர்களுக்குச்‌ சேவை 
செய்ய முடியாது. 
தனிப்பட்ட செயல்படுத்துதல்‌ 








இயேசுவானவரின்‌ இந்த அறைகூவலுக்கு நாம்‌ செவிசாய்க்க 
வேண்டும்‌. நாம்‌ தாற்காலிகமான பொக்கிஷங்களைத்‌ தேடுகிறோமா, 
61 


அல்லது நித்தியமானவைகளைத்‌ தேடுகிறோமா? நாள்‌ முழுவதும்‌ நாம்‌ 
செய்யும்‌ செயல்களையும்‌, நமது கவலைகளையும்‌, நமது வாஞ்சை 
களையும்‌, நாம்‌ யாருக்கு அல்லது எதற்கு ஒத்துழைத்துச்‌ செயல்படு 
கிறோம்‌ என்பதையும்‌ ஆராய்ந்து பார்த்து இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதிலைக்‌ 
கண்டறிய வேண்டும்‌. தமது சீஷன்‌ தம்மை மட்டுமே ஆண்டவராக 
ஏற்றுக்கொண்டு தமக்குச்‌ சேவை செய்ய முடியும்‌ என்று அவர்‌ 
திட்டவட்டம £க அறிவிக்கிறார்‌. மதிப்பீடுகளைக்‌ குறித்த பின்னணியில்‌ 
அவர்‌ இதை அறிவிக்கிறபடியால்‌, நாம்‌ ஒரே நேரத்தில்‌ தேவனையும்‌ 
பணத்தையும்‌ சேவிக்க முடியாது என்பதே நமக்குரிய தகுதிநிலையாக 
இருக்கிறது. 














உப்பும்‌ வெளிச்சமுமான மதிப்பீடுகள்‌ 


“ஆகையால்‌, என்னத்தை உண்டோம்‌, என்னத்தைக்‌ குடிப்போம்‌ 
என்று உங்கள்‌ ஜீவனுக்காகவும்‌; என்னத்தை உடுப்போம்‌ என்று உங்கள்‌ 
சரீரத்துக்காகவும்‌ கவலைப்படாதிருங்கள்‌ என்று, உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌; ஆகாரத்தைப்‌ பார்க்கிலும்‌ ஜீவனும்‌, உடையைப்‌ 
பார்க்கிலும்‌ சரீரமும்‌ விசேஷித்தவைகள்‌ அல்லவா? ஆகாயத்துப்‌ 
பட்சிகளைக்‌ கவனித்துப்பாருங்கள்‌; அவைகள்‌ விதைக்கிறதுமில்லை, 
அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில்‌ சேர்த்துவைக்கிறதுமில்லை; 
அவைகளையும்‌ உங்கள்‌ பரமபிதா பிழைப்பூட்டுகிறார்‌; அவைகளைப்‌ 
பார்க்கிலும்‌ நீங்கள்‌ விசேஷித்தவர்கள்‌ அல்லவா? கவலைப்படுகிற 
தினாலே உங்களில்‌ எவன்‌ தன்‌ சரீர அளவோடு ஒரு முழத்தைக்‌ 
கூட்டுவான்‌? 





““உடைக்காகவும்‌ நீங்கள்‌ கவலைப்படுகிறதென்ன? காட்டுப்‌ 
புஷ்பங்கள்‌ எப்படி வளருகிறதென்று கவனித்துப்பாருங்கள்‌; அவைகள்‌ 
உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை; என்றாலும்‌, சாலொமோன்‌ 
முதலாய்‌ தன்‌ சர்வ மகிமையிலும்‌ அவைகளில்‌ ஒன்றைப்‌ போலாகிலும்‌ 
உடுத்தியிருந்ததில்லை என்று, உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. அற்ப 
விசுவாசிகளே! இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும்‌ 
காட்டுப்‌ புல்லுக்கு தேவன்‌ இவ்விதமாக உடுத்துவித்தால்‌, உங்களுக்கு 
உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா ?'' (மத்‌. 6:25-50). 





கவலைப்படக்‌ கூடாது என்பது இங்கே அழுத்தமாக வற்புறுத்தப்‌ 
பட்டாலும்‌ இயேசுவானவர்‌ அடிப்படையில்‌ மதிப்பீடுகளப்‌ பற்றியே 
போதிக்கிறார்‌. இந்த மதிப்பீடுகளைப்‌ பற்றி அவர்‌ குறிப்பிடும்போது 
குறைந்தபட்சம்‌ இருபது கேள்விகளை எழுப்புகிறார்‌. உங்கள்‌ மதிப்பு 
என்ன? உங்களால்‌ கட்டுப்படுத்த முடியாத காரியங்களுக்காக ஏன்‌ 
கவலைப்பட வேண்டும்‌? பறவைகளைப்‌ போஷித்து, காட்டு மலர்களுக்கு 


62 
































ஆடையணிவிக்கும்‌ தேவனால்‌ உங்களைப்‌ போஷித்து உங்களுக்கு 
ஆடையணிவிக்க முடியும்‌ என்று விசுவாசிக்கிறீர்களா? போன்ற பல 
கேள்விகளைக்‌ கேட்கிறார்‌. 


“ஆகையால்‌, என்னத்தை உண்போம்‌, என்னத்தைக்‌ குடிப்போம்‌, 
என்னத்தை உடுப்போம்‌ என்று, கவலைப்படாதிருங்கள்‌. இவைகளை 
யெல்லாம்‌ அஞ்ஞானிகள்‌ நாடித்‌ தேடுகிறார்கள்‌; இவைகளெல்லாம்‌ 
உங்களுக்கு வேண்டியவைகள்‌ என்று உங்கள்‌ பரமபிதா 
அறிந்திருக்கிறார்‌. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ 
அவருடைய நீதியையும்‌ தேடுங்கள்‌, அப்பொழுது இவைகளெல்லாம்‌ 
உங்களுக்குக்கூடக்‌ கொடுக்கப்படும்‌. 





“ஆகையால்‌, நாளைக்காகக்‌ கவலைப்படாதிருங்கள்‌; 
நாளையத்தினம்‌ தன்னுடையவைகளுக்காகக்‌ கவலைப்படும்‌. அந்தந்த 
நாளுக்கு அதினதின்‌ பாடு போதும்‌'' (வச. 31-34). 

மதிப்பீடுகளைக்‌ குறிக்க முன்னுரிமைகள்‌ என்ற சொல்லையும்‌ நாம்‌ 
பயன்படுத்தலாம்‌. இயேசுவானவரின்‌ ஒவ்வொரு சீஷனும்‌ தனது 
மதிப்பீடுகளின்‌ அடிப்படையில்‌, '“முன்னுரிமையின்‌ இலக்குக்‌ குறியீட்டு 
வட்டத்தை'' (010113 (81201) வரைந்து வைத்திருக்க வேண்டும்‌. அதன்‌ 
நடுவில்‌ கறுப்பு நிற வட்டமும்‌ சுற்றிலும்‌ மற்ற வட்டங்களும்‌ இருக்க 
வேண்டும்‌. தங்கள்‌ இருதயங்களில்‌ தேவன்‌ ஆளுகைசெய்ய இடம்‌ 
கொடுப்பதே ஒவ்வொரு சீஷனின்‌ மையமான முன்னுரிமையாக இருக்க 
வேண்டும்‌. மற்ற வட்டங்கள்‌ தேவன்‌ அவர்களுக்குக்‌ காட்டுகிறபடி 
முன்னுரிமை பெற்ற காரியங்களைக்‌ குறிக்கின்றன. நாம்‌ எவைகளுக்காக 
நாள்‌ முழுவதும்‌ கவலைப்படும்படி சோதிக்கப்படுகிறோமோ 
அவைகளைத்‌ தமது பரமபிதா தருவார்‌ என்று இயேசுவானவர்‌ 
வாக்குத்தத்தம்செய்கிறார்‌. 

நானும்‌ என்‌ மனைவியும்‌ திருமணமான புதிதில்‌ ஒரு சபையைத்‌ 
துவங்கியபோது இந்த வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக்கொள்ளும்படி 
தீர்மானித்தோம்‌. 1956ஆம்‌ ஆண்டிலிருந்து தேவன்‌ தமது 
வாக்குத்தத்தத்தின்படி எங்கள்‌ தேவைகளைக்‌ கவனித்துவருகிறார்‌. 
நீங்கள்‌ இயேசுவானவரையும்‌ நீங்கள்‌ செய்ய வேண்டுமென்று அவர்‌ 
விரும்பும்‌ காரியத்தையும்‌ உங்கள்‌ வாழ்க்கையின்‌ முன்னுரிமையாக 
ஆக்கிக்கொள்வீர்களானால்‌, அவர்‌ உங்களுக்கும்‌ இந்த 
வாக்குத்தத்தத்தை உண்மையாக்குவார்‌. 





























63 


அத்தியாயம்‌ ஆறு 
“அழைப்பு” 
(மத்தேயு 7:1-27) 
மலைப்பிரசங்கத்தின்‌ கடைசி அதிகாரத்தில்‌ இயேசுவானவர்‌ தமது 
போதனைகளுக்குச்‌ செவிகொடுத்தவர்கள்‌ பூமிக்கு உப்பாக இருப்பதைக்‌ 
குறித்துத்‌ தீர்மானம்‌ எடுக்கும்படி அழைப்பு விடுக்கிறார்‌. மற்ற எல்லாப்‌ 
போதகர்களையும்விட இயேசுவானவரே செயல்படுத்துதலுக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ கொடுத்தவராக இருக்கிறார்‌. 
தமது சீஷர்கள்‌ உள்நோக்கிப்‌ பார்த்து, தாம்‌ கூறிய எட்டுப்‌ பாக்கிய 
வசனங்களும்‌ தேவையிலிருப்பவர்களுக்கு அவர்களை உப்பாகவும்‌ 
வெளிச்சமாகவும்‌ மாற்றும்‌ என்பதை உணர வேண்டும்‌ என்று 
இயேசுவானவர்‌ போதித்தார்‌. அவர்கள்‌ சுற்றிலும்‌ பார்த்து, இந்தப்‌ 
பாக்கியமான மனோபாவங்களைத்‌ தங்கள்‌ உறவுகளில்‌ செயல்படுத்த 
வேண்டும்‌ என்று கூறினார்‌. பிறகு அவர்கள்‌ உள்நோக்கிப்‌ பார்க்கவும்‌ 
சுற்றிலும்‌ பார்க்கவும்‌ தேவையான ஆவிக்குரிய ஒழுக்கங்களையும்‌ 
மதிப்பீடுகளையும்‌ பெறுவதற்காக மேல்நோக்கிப்‌ பார்க்க வேண்டும்‌ 
என்று கட்டளையிட்டார்‌. 
இப்போது “நீங்கள்‌ அறிந்ததைக்‌ கொண்டு என்ன செய்யப்‌ 
போகிறீர்கள்‌?” என்று அவர்‌ அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. அவர்‌ பெரிய 
போதனையைக்‌ கொடுக்கும்போதெல்லாம்‌ அதைச்‌ செயல்படுத்துவதை 
அதிகமாக வலியுறுத்தியிருக்கிறார்‌. அவர்‌ சீஷர்களின்‌ கால்களைக்‌ 
கழுவி, அவர்களுக்குத்‌ தாழ்மையைக்‌ கற்றுக்‌ கொடுத்த வேளையில்‌, 
“நீங்கள்‌ இவைகளை அறிந்திருக்கிறபடியினால்‌, இவைகளைச்‌ 
செய்வீர்களானால்‌, பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌'' என்று சொல்லிய 
அவர்‌, 'என்னைஆண்டவரே! ஆண்டவரே! என்று நீங்கள்‌ சொல்லியும்‌, 
நான்‌ சொல்லுகிறதை நீங்கள்‌ செய்யாமற்‌ போகிறதென்ன?'' என்றும்‌ 
அவர்‌ கேட்டிருக்கிறார்‌ (யோவான்‌ 13:17; லூக்கா 6:46). 












































இப்போது அவர்‌ மூன்று போதனைகளின்மூலம்‌ தமது செய்தியைக்‌ 
கேட்டவர்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கிறார்‌: “நீங்கள்‌ குற்றவாளி 
களென்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களைக்‌ குற்றவாளிகளென்று 
தீர்க்காதிருங்கள்‌. ஏனெனில்‌, நீங்கள்‌ மற்றவர்களைத்‌ தீர்க்கிற 
தீர்ப்பின்படியே நீங்களும்‌ தீர்க்கப்படுவீர்கள்‌, நீங்கள்‌ மற்றவர்களுக்கு 
அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும்‌ அளக்கப்படும்‌. 


64 


“நீ உன்‌ கண்ணிலிருக்கிற உத்திரத்தை உணராமல்‌, உன்‌ சகோதரன்‌ 
கண்ணிலிருக்கிற துரும்பைப்‌ பார்க்கிறதென்ன? இதோ, உன்‌ கண்ணில்‌ 
உத்திரம்‌ இருக்கையில்‌ உன்‌ சகோதரனை நோக்கி: நான்‌ உன்‌ 
கண்ணிலிருக்கும்‌ துரும்பை எடுத்துப்‌ போடட்டும்‌ என்று நீ 
சொல்வதெப்படி? மாயக்காரனே! முன்பு உன்‌ கண்ணிலிருக்கிற 
உத்திரத்தை எடுத்துப்போடு, பின்பு உன்‌ சகோதரன்‌ கண்ணிலிருக்கிற 
துரும்பை எடுத்துப்போட வகைபார்ப்பாய்‌. 

““பரிசுத்தமானதை நாய்களுக்குக்‌ கொடாதேயுங்கள்‌; உங்கள்‌ 
முத்துக்களைப்‌ பன்றிகள்முன்‌ போடாதேயுங்கள்‌; போட்டால்‌ தங்கள்‌ 
கால்களால்‌ அவைகளை மிதித்து, திரும்பிக்கொண்டு உங்களைப்‌ 
பீறிப்போடும்‌'' (7:1-6). 

இயேசுவானவருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருந்தது. 
சில வேளைகளில்‌ தாம்‌ போதிக்கும்‌ சத்தியத்தைத்‌ தெளிவாக எடுத்துக்‌ 


காட்ட அவர்‌ நகைச்சுவையைப்‌ பயன்படுத்தினார்‌. எடுத்துக்காட்டாக, 








சமயத்தலைவர்கள்‌ கொசுகில்லாமல்‌ வடிகட்டி, ஒட்டகத்தை விழுங்கு 
கிறார்கள்‌ என்று அவர்‌ சொல்லியிருக்கிறார்‌ (மத்‌. 23:24) . தமது சீஷர்கள்‌ 
மாய்மாலக்காரர்களாக இருக்கக்கூடாது என்பதை உணர்த்த அவர்‌ சில 
கேள்விகளைக்‌ கேட்கிறார்‌: “உன்னுடைய சொந்தக்‌ கண்ணில்‌ பெரிய 
உத்திரமே பாய்ந்திருக்கும்போது அடுத்தவனுடைய கண்ணில்‌ ஏன்‌ 
துரும்பைத்‌ தேடுகிறாய்‌? உன்னுடைய கண்ணில்‌ உத்திரமே விழுந்திருக்‌ 
கும்போது, மற்றொருவனுடைய கண்ணிலிருந்து தூசியை அகற்றுவதற்கு 
நீ எப்படி உதவப்‌ போகிறாய்‌ ?'' 
ஒருவன்‌ தன்‌ போதகரைப்‌ பார்க்கச்‌ சென்றான்‌. அவன்‌ தலையில்‌ 
பெரிய இலைக்கீரை இருந்தது. இரண்டு காதுகளிலும்‌ பொறித்த முட்டை 
மற்றும்‌ மாம்சத்‌ துண்டுகள்‌ அடைத்திருந்தன. அதிர்ச்சியடைந்த போதகர்‌ 
உனக்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌?” என்று கேட்டார்‌. அவன்‌ 
அமைதியாக “போதகரே, என்‌ சகோதரனைப்பற்றி உங்களிடம்‌ பேச 
வேண்டும்‌'' என்றான்‌. சிலருக்கு மற்றவர்களுடைய பிரச்சினை 
களிலேயே அதிக ஆர்வம்‌ இருக்கிறது. சில வேளைகளில்‌ அவர்களே 
பிரச்சினை என்று எல்லாருக்கும்‌ தெரிந்தாலும்‌, மாய்மாலக்காரர்களாக 
ஒவ்வொரு காரியத்துக்கும்‌ மற்றவர்களையே குற்றம்‌ சாட்டுகிறார்கள்‌. 








இப்படிப்பட்ட மக்களையே இயேசுவானவர்‌ தமது நகைச்சுவை 
யான உருவகத்தின்மூலமாகச்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. “இதை ஏன்‌ 
செய்கிறீர்கள்‌ ?'' “இதனால்‌ எப்படி நீங்கள்‌ வெற்றிபெற முடியும்‌?'' என்ற 
இரண்டு முக்கியமான கேள்விகளை அவர்‌ கேட்கிறார்‌. மக்களுடைய 
கண்களிலிலுள்ள தூசியை அகற்ற அவர்களுக்கு உதவும்படியாக, 
முதலில்‌ உனக்குள்‌ பார்த்து உன்‌ கண்ணிலுள்ள உத்திரத்தை அகற்றும்படி 
ஒப்படைப்புக்‌ கொண்டிரு என்பதே அவருடைய போதனையாகும்‌. 


65 








ஆனால்‌ அவர்‌ தமது அடுத்த வார்த்தைகளில்‌ ““மாயக்காரனே! 
முன்பு உன்‌ கண்ணிலிருக்கிற உத்திரத்தை எடுத்துப்போடு; பின்பு உன்‌ 
சகோதரன்‌ கண்ணிலிருக்கிற துரும்பை எடுத்துப்போட வகை 
பார்ப்பாய்‌'' என்று கண்டிப்பாகக்‌ கட்டளையிடுகிறார்‌. நாம்‌ மற்றவர்‌ 
களைக்‌ குற்றவாளிகளாகத்‌ தீர்க்கக்‌ கூடாது என்ற வார்த்தைகளுடன்‌ 





இந்தப்‌ போதனை துவங்குகிறபடியால்‌ அது மட்டுமே இயேசுவானவர்‌ 
இங்கே போதிக்கும்‌ சத்தியம்‌ என்று பலர்‌ நினைத்துக்கொள்கிறார்கள்‌. 


உண்மையில்‌, உறவுகளைக்‌ குறித்த பிரச்சினைகளைப்‌ பொருத்த 
வரையில்‌ சீஷன்‌ முதலில்‌ தன்னையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும்‌ 
என்றே அவர்‌ போதிக்கிறார்‌. மற்றவர்களின்‌ பிரச்சினைகளில்‌ 
அவர்களுக்கு உதவ முன்வருவதற்கு முன்பாக, இயேசுவானவரின்‌ 
சீஷன்‌ தனது தனிப்பட்ட பிரச்சினைகளில்‌ தேவன்‌ இடைபடுவதற்கு 
இடம்கொடுக்க வேண்டும்‌. எனவே அவர்கள்‌ மற்றவர்களைக்‌ 
கடுமையாக நியாயந்தீர்க்கக்‌ கூடாது. '“முதலில்‌ உங்களை நீங்களே 
நியாயந்தீருங்கள்‌. பிறகு மற்றவர்களின்‌ பிரச்சினைகளில்‌ அவர்களுக்கு 
உதவலாம்‌. உள்ளே பார்க்கும்படி ஒப்படைப்புக்‌ கொண்டிருங்கள்‌! 
என்று அவர்‌ போதிக்கிறார்‌. 





இந்தப்‌ போதனையோடுகூட மானிட உறவுகள்‌ இருவழிப்‌ பாதை 
போன்றவை என்றும்‌ அவர்‌ கூறுகிறார்‌. நீங்கள்‌ எந்த அளவினால்‌ மற்ற 
வர்களை அளப்பீர்களோ அதே அளவினால்‌ அவர்கள்‌ உங்களையும்‌ 
அளப்பார்கள்‌. உங்கள்‌ பொருட்களை ஒரு வணிகனிடம்‌ விற்கும்போது 
அவன்‌ சரியான அளவுகளைப்‌ பயன்படுத்தவில்லை என்று 
சந்தேகப்படுவீர்களானால்‌, நீங்கள்‌ அவனிடமிருந்து வாங்கும்போது 
அவன்‌அதே அளவுகளைப்‌ பயன்படுத்துமாறு செய்வீர்கள்‌. உங்கள்‌ சக 
சீஷனைக்‌ குறித்த அவருடைய போதனை இதோடு முடிகிறது. 

அவர்‌ முத்துக்களையும்‌ பன்றிகளையும்‌ பற்றிக்‌ குறிப்பிடுவது 
எதிராளி, தீய மனிதர்கள்‌ மற்றும்‌ எதிரிகளைப்‌ பற்றிய அவருடைய 
போதனையின்‌ தொகுப்பாக இருக்கிறது. இவர்களை நாம்‌ எட்டிச்‌ சேர 














வேண்டும்‌ என்றாலும்‌, அவர்கள்‌ ஆர்வம்‌ காட்டாதபோது, அவர்களுக்கு 
முன்பாக முத்துக்களைப்‌ போடுவது வீணான காரியமாக இருக்கிறது. நாம்‌ 
பாகுபாடு காட்டக்‌ கூடாது என்றாலும்‌ நமது வாழ்க்கையிலும்‌ ஊழியத்‌ 
திலும்‌ ஞானமுள்ள உக்கிராணியாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
அவருடைய இரண்டாவது போதனை மேல்நோக்கிப்‌ பார்க்கும்‌ 
ஒப்படைப்புக்கான அழைப்பாகும்‌. “கேளுங்கள்‌, அப்பொழுது 
உங்களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌; தேடுங்கள்‌, அப்பொழுது 
கண்டடைவீர்கள்‌; தட்டுங்கள்‌, அப்பொழுது உங்களுக்குத்‌ திறக்கப்படும்‌... 
ஏனென்றால்‌, கேட்கிறவன்‌ எவனும்‌ பெற்றுக்கொள்ளுகிறான்‌; 
தேடுகிறவன்‌ கண்டடைகிறான்‌; தட்டுகிறவனுக்குத்‌ திறக்கப்படும்‌. 


66 














உங்களில்‌ எந்த மனுஷனானாலும்‌ தன்னிடத்தில்‌ அப்பத்தைக்‌ 
கேட்கிற தன்‌ மகனுக்குக்‌ கல்லைக்‌ கொடுப்பானா? மீனைக்‌ கேட்டால்‌ 
அவனுக்குப்‌ பாம்பைக்‌ கொடுப்பானா? ஆகையால்‌, பொல்லாதவர்‌ 
களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ கொடுக்க 
அறிந்திருக்கும்போது, பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ பிதா தம்மிடத்தில்‌ 
வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளைக்‌ கொடுப்பது 
அதிக நிச்சயம்‌ அல்லவா?'' (மத்‌. 7:7-11). 

ஆறாம்‌ அதிகாரம்‌ முழுவதும்‌, மேலே பார்த்து தேவனிடமிருந்து 
வரும்‌ ஆவிக்குரிய ஒழுக்கங்களையும்‌ மதிப்பீடுகளையும்‌ பெற 
வேண்டும்‌ என்ற இயேசுவானவரின்‌ போதனையைக்‌ கொண்டிருக்‌ 
கிறது. இப்போது அவர்‌ தாம்‌ போதித்த இவைகளைக்‌ கற்றுக்கொண்டு 
செயல்படுத்தும்படி முழுமையான ஒப்படைப்புக்கு அழைப்பு 
விடுக்கிறார்‌. 

விடாமுயற்சியோடு கேட்கும்‌, தேடும்‌, தட்டும்‌ எவரும்‌ பெறுவார்‌ 
கள்‌, கண்டடைவார்கள்‌, தேவனுடைய பிரசன்னத்தில்‌ அவர்களுக்குக்‌ 
கதவு திறக்கப்படும்‌ என்பதே இயேசுவானவர்‌ கூறும்‌ வாக்குத்தத்த 
மாகும்‌. குறையுள்ள நாமே நமது பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளைக்‌ 
கொடுக்கும்போது, அன்பானவரும்‌ பரிபூரணமானவருமான நமது பரம 
பிதா ஏன்‌ தம்மிடம்‌ கேட்பவர்களுக்கு நல்ல ஈவுகளைக்‌ கொடுக்க 
மாட்டார்‌ என்று அவர்‌ கேள்வியெழுப்புகிறார்‌. 

வெகுசிலரே இன்று இயேசுவானவரின்‌ இந்த அழைப்பைப்‌ 
போதிக்கிறார்கள்‌ என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. தேவன்மீது 
விடாதபிடிப்புக்கொண்ட சீஷர்களாக மாற வேண்டும்‌ என்ற அவருடைய 
அழைப்புக்குச்‌ சிலரே கீழ்ப்படிகிறார்கள்‌ என்பதும்‌ எனக்கு வருத்தத்தைத்‌ 
தருகிறது. 

மூன்றாவதாக, இயேசுவானவர்‌ தமது சீஷர்கள்‌ மலையடி 
வாரத்தில்‌ காத்திருக்கும்‌ உறவுகளிடம்‌ திரும்புவதற்கு முன்பாக, அவர்கள்‌ 
சுற்றிலும்‌ பார்க்கும்படி முழுமையானதும்‌ நிபந்தனையில்லாததுமான 
ஒப்படைப்பைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்று அழைப்பு விடுக்கிறார்‌: 
“ஆதலால்‌, மனுஷர்‌ உங்களுக்கு எவைகளைச்‌ செய்ய விரும்புகிறீர்‌ 
களோ, அவைகளை நீங்களும்‌ அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌; இதுவே 
நியாயப்பிரமாணமும்‌ தீர்க்கதரிசனங்களுமாம்‌'' (மத்‌. 7:12). 

இயேசுவானவர்‌ இந்த வசனத்தோடு தமது பிரசங்கத்தை முடித்து 
வைக்கிறார்‌. இது ““பொன்னான விதி'' என்று அழைக்கப்படுகிறது. இது 
மானிட உறவுகளைப்‌ பற்றி உலகம்‌ அதுவரை கேட்டிராத மேன்மையான 
போதனையாகும்‌. இதுவே நியாயப்பிரமாணமும்‌, தீர்க்கதரிசனங்‌ 
களுமாம்‌ (பழைய ஏற்பாடு) என்று அவர்‌ கூறுகிறார்‌. 

“எப்போதும்‌ போலவே, இயேசுவானவருக்கு முக்கியமான 
காரியங்கள்‌ எளிய காரியங்களாகவும்‌, எளிய காரியங்கள்‌ முக்கியமான 


67 















































காரியங்களாகவும்‌ காணப்படுகின்றன'' என்று ஒரு வல்லுநர்‌ எழுதி 
யிருக்கிறார்‌. ““மலையடிவாரத்திலுள்ளவர்களில்‌ ஒருவனைத்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌. உங்களை அந்த நபரின்‌ இடத்தில்‌ வைத்துப்பாருங்கள்‌. 
நீங்கள்‌ அந்த நபராக இருப்பீர்களானால்‌, இயேசுவானவரின்‌ சீஷன்‌ 
உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புவீர்கள்‌? இந்தக்‌ 
கேள்விகளுக்கு உங்களுக்குப்‌ பதில்‌ கிடைக்குமானால்‌, அது என்ன 
வானாலும்‌ உடனே அசைச்‌ செய்யுங்கள்‌. மனிதருக்கிடையேயுள்ள 
உறவுகளைப்‌ பற்றி வேதாகமம்‌ கொடுக்கும்‌ முழுமையான போதனை 
இதுவாகும்‌'' என்பதே அவருடைய போதனையாகும்‌. 

















உங்கள்‌ வாழ்க்கைத்‌ துணை, பிள்ளைகள்‌, பெற்றோர்‌, கிறிஸ்துவுக்‌ 
குள்‌ உங்கள்‌ சகோதர சகோதரிகளைக்‌ குறித்த காரியங்களில்‌ இந்தப்‌ 
போதனையின்படி செய்யுங்கள்‌. மற்ற இனத்தாரைக்குறித்த 
காரியங்களிலும்‌ இந்தப்‌ பொன்னான விதியைக்‌ கடைப்பிடியுங்கள்‌. 
அப்போது அது இன உறவுகளிலும்‌, திருமண உறவிலும்‌, குடும்பத்திலும்‌, 
ஆவிக்குரிய சமுதாயத்திலும்‌ பொன்னான விதியாகிறது. உங்கள்‌ 
எதிராளிகள்‌ மற்றும்‌ எதிரிகளிடமும்கூட அப்படியே நடந்துகொள்‌ 
ளுங்கள்‌. 
கிறிஸ்துவைப்‌ பற்றியோ இரட்சிப்பைப்‌ பற்றியோ எதுவும்‌ 
அறியாத மக்களின்‌ காரியங்களில்‌ இதைப்‌ பொருத்திப்‌ பார்க்க வேண்டும்‌ 
என்பது இயேசுவானவரின்‌ அடிப்படை நோக்கமாக இருந்திருக்கலாம்‌. 
அப்போது அது அருட்பணி மற்றும்‌ நற்செய்திப்‌ பணியின்‌ பொன்னான 
விதியாகிறது. 




















மேன்மையான அழைப்பு 


பொன்னான விதியோடு, ஒப்படைப்புக்கான தமது மூன்று 
அழைப்புகளையும்‌ கொடுத்தபிறகு, தமது கடினமான அழைப்புகளில்‌ 
ஒன்றைக்‌ கொடுக்கிறார்‌. வந்து ஒன்றுமில்லாததற்கு ஏதாவது ஒன்றைப்‌ 
பெற்றுக்கொள்ளும்படி அவர்‌ அழைப்பு விடுக்கவில்லை. இது 
இரட்சிப்புக்கான அழைப்புமல்ல. தமக்காக ஒப்படைப்புள்ள 
தீர்வுகளாகவும்‌ பதில்களாகவும்‌ இருக்கும்படி அவர்‌ அழைப்பு விடுக்‌ 
கிறார்‌. 

போதனையைக்‌ கேட்பவர்கள்‌ ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும்‌ 
என்பதற்காக அழைப்பைக்‌ கொடுக்கும்‌ பழக்கம்‌ மோசே மற்றும்‌ தீர்க்க 
தரிசிகளின்‌ காலத்திலிருந்து துவங்கியது (உபா. 30:19, 20). அழைப்‌ 
பைக்‌ கொடுப்பது இயேசுவின்‌ ஊழியத்திலும்‌ முக்கியமாகக்‌ 
காணப்பட்டது. இந்தத்‌ தியான முகாம்‌ துவங்கப்பட்டபோது “நீங்கள்‌ 
பிரச்சினையின்‌ பங்காக இருக்கிறீர்களா அல்லது தீர்வின்‌ பங்காக இருக்‌ 
கிறீர்களா? நீங்கள்‌ மலையடிவாரத்திலுள்ள திரளான மக்களோடு 


68 











இருக்கிறீர்களா அல்லது மலையுச்சியில்‌ இயேசுவானவரோடு இருக்கி 
நீர்களா?'' என்பதே அறைகூவலாக இருந்தது. 


ஆனால்‌ இந்தப்‌ போதனையின்‌ முடிவில்‌ இயேசுவானவரின்‌ 
சீஷராக இருப்பதாகவும்‌, அதன்மூலம்‌ அவருடைய தீர்வாகவும்‌ 
பதிலாகவும்‌ இருப்பதாகவும்‌ அறிக்கையிடுபவர்களுக்கு ஒரு 
மேன்மையான அழைப்புக்‌ கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பைக்‌ 
கேட்டவர்கள்‌ எல்லாரும்‌ விசுவாசிகள்‌ என்று அறிக்கையிட்டார்கள்‌ 
என்பதை நினைவில்‌ வைத்திருங்கள்‌. இது மலையுச்சியில்‌ சீஷர்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட அழைப்பாகும்‌. நீங்கள்‌ எப்படிப்பட்ட சீஷராக 
இருக்கிறீர்கள்‌ என்பதே கேள்வியாகும்‌. 








“இடுக்கமான வாசல்வழியாய்‌ உட்பிரவேசியுங்கள்‌; கேட்டுக்குப்‌ 
போகிற வாசல்‌ விரிவும்‌, வழி விசாலமுமாயிருக்கிறது; அதின்‌ வழியாய்ப்‌ 
பிரவேசிக்கிறவர்கள்‌ அநேகர்‌. ஜீவனுக்குப்‌ போகிற வாசல்‌ இடுக்கமும்‌, 
வழி நெருக்கமுமாயிருக்கிறது; அதைக்‌ கண்டுபிடிக்கிறவர்கள்‌ சிலர்‌' 
என்பதே அந்த அழைப்பாகும்‌. 

இரண்டில்‌ ஒன்றைத்‌ தெரிந்துகொள்ள முடியும்‌. அறிக்கையிடும்‌ 
சீஷர்களில்‌ இரண்டு வகைப்பட்டவர்கள்‌ இருக்கிறார்கள்‌ என்று மூன்று 
முறை இந்த அழைப்பில்‌ இயேசுவானவர்‌ குறிப்பிடுகிறார்‌. இந்தப்‌ 
பகுதியில்‌ அநேகர்‌, சிலர்‌ என்று இரு சாராரை அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 
உப்பாகவும்‌ வெளிச்சமாகவும்‌ இருப்பதற்கும்‌, தீர்வாகவும்‌ பதிலாகவும்‌ 
இருப்பதற்கும்‌ எளிமையான வழி இருக்கிறது என்று அநேகர்‌ நினைக்‌ 
கிறார்கள்‌. அவர்கள்‌ உண்மையில்‌ சாரமுள்ள உப்பாகவும்‌ பிரகாசமான 
வெளிச்சமாகவும்‌ இருக்கவில்லை, அப்படி இருப்பதாக அறிக்கையிடு 
கிறார்கள்‌, அவ்வளவுதான்‌. ““எளிய வழிகளைப்‌ பின்பற்றி, எனது 
பதிலாகவும்‌ தீர்வாகவும்‌ இருப்பதற்கு இலகுவான வழி இருக்கிறது என்று 
நினைப்பவர்களுக்கு என்ன நேரிடுகிறது என்பதை நீங்கள்‌ காண்பீர்‌ 
களானால்‌, அந்த அநேகரின்‌ வழியைத்‌ தெரிந்துகொள்ள நீங்‌ கள்‌ விரும்ப 
மாட்டீர்கள்‌. 

““அதே வேளையில்‌ வேறு சிலர்‌ இருக்கிறார்கள்‌. எளிய வழி என்று 
எதுவும்‌ கிடையாது என்று அவர்கள்‌ அறிந்திருக்கிறார்கள்‌. அநேகர்‌ அது 
விசாலமான வாசலில்‌ துவங்கி, விரிவான வழியாகச்‌ செல்கிறது என்று 
நம்புகிறார்கள்‌, ஆனால்‌ அது அழிவுக்கே இட்டுச்‌ செல்லும்‌. சிலர்‌ அது 
இடுக்கமான வாசல்‌ என்றும்‌, வழி நெருக்கமானது, கடினமானது, 
ஒழுக்கமானது என்பதை அறிந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அந்த வழி 
ஜீவனுக்கு வழிநடத்துகிறது. வெகுசிலரே அதைக்‌ கண்டுபிடிக்கிறார்கள்‌. 
நீங்கள்‌ அநேகரில்‌ ஒருவராக இருக்கிறீர்களா அல்லது சிலரில்‌ ஒருவராக 
இருக்கிறீர்களா என்பதே அறைகூவலாகும்‌'' என்பதே இந்தப்‌ 
போதனையின்‌ சாராம்சமாகும்‌. 












































69 


பிறகு இயேசுவானவர்‌ வேறு இரண்டு வாய்ப்புக்களையும்‌ 
குறிப்பிடுகிறார்‌. '“கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌; 
அவர்கள்‌ ஆட்டுத்தோலைப்‌ போர்த்துக்‌ கொண்டு உங்களிடத்தில்‌ 
வருவார்கள்‌; உள்ளத்திலோ அவர்கள்‌ பட்சிக்கிற ஓநாய்கள்‌. 
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்‌; முட்செடிகளில்‌ 
திராட்சப்‌ பழங்களையும்‌ முட்பூண்டுகளில்‌ அத்திப்‌ பழங்களையும்‌ 
பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம்‌ நல்ல கனிகளைக்‌ 
கொடுக்கும்‌; கெட்ட மரமோ கெட்ட கனிகளைக்‌ கொடுக்கும்‌. நல்ல மரம்‌ 
கெட்ட கனிகளைக்‌ கொடுக்க மாட்டாது; கெட்ட மரம்‌ நல்ல கனிகளைக்‌ 
கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம்‌ வெட்டுண்டு, 
அக்கினியிலே போடப்படும்‌. ஆதலால்‌, அவர்களுடைய கனிகளினாலே 
அவர்களை அறிவீர்கள்‌'' (வச. 15-20). 

“நீ பொய்யான சீஷனா அல்லது உண்மையான சீஷனா?'' என்ற 
கடினமான கேள்வி தொடருகிறது. இயேசுவானவர்‌ கோதுமையையும்‌ 
களையையும்‌ குறித்த உவமைக்கதையின்மூலம்‌ தமது சபையில்‌ உண்மை 
யானவர்களோடுகூடப்‌ பொய்யானவர்களும்‌ இருப்பார்கள்‌ என்பதைத்‌ 
தெளிவாக முன்னுரைத்தார்‌ (மத்‌. 13:24-30) . இந்த இரண்டுக்குமுள்ள 
வேறுபாட்டை நம்மால்‌ கண்டறியமுடியாது என்றும்கூட அவர்‌ 
போதித்தார்‌. இங்கே அவர்‌ தமது அழைப்பில்‌ கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளைப்‌ 
பற்றியும்‌ உண்மையான தீர்க்கதரிசிகளைப்பற்றியும்‌ குறிப்பிடுகிறார்‌. 

நாம்‌ நமது சொந்த வாழ்க்கையிலோ அல்லது மற்றவர்களின்‌ 
வாழ்க்கையிலோ இந்த வேறுபாட்டைக்‌ காண முடியும்‌ என்பதை 
விளக்குவதற்காக அவர்‌ இயற்கையின்‌ விதியைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 
“நல்ல மரமெல்லாம்‌ நல்ல கனிகளைக்‌ கொடுக்கும்‌; கெட்ட மரமோ 























கெட்ட கனிகளைக்‌ கொடுக்கும்‌. நல்ல மரம்‌ கெட்ட கனிகளைக்‌ கொடுக்க 
மாட்டாது; கெட்ட மரம்‌ நல்ல கனிகளைக்‌ கொடுக்க மாட்டாது.'' நீங்கள்‌ 
நல்ல மரமா அல்லது கெட்ட மரமா என்பதுதான்‌ கேள்வியாகும்‌. நீங்கள்‌ 
கள்ளத்‌ தீர்க்கதரிசியா அல்லது உண்மையான தீர்க்கதரிசியா? 

மேலும்‌ அவர்‌ தொடர்ந்து சொல்லுகிறார்‌: ““பரலோகத்திலிருக்கிற 
என்‌ பிதாவின்‌ சித்தப்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில்‌ பிரவேசிப்‌ 








பானேயல்லாமல்‌, என்னை நோக்கி: கர்த்தாவே! கர்த்தாவே! என்று 
சொல்லுகிறவன்‌ அதில்‌ பிரவேசிப்பதில்லை. அந்நாளில்‌ பலர்‌ என்னை 
நோக்கி: கர்த்தாவே! கர்த்தாவே! உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தோம்‌ அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளைத்‌ 
துரத்தினோம்‌ அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களைச்‌ 
செய்தோம்‌ அல்லவா? என்பார்கள்‌. அப்பொழுது, நான்‌ ஒருக்காலும்‌ 





உங்களை அறியவில்லை; அக்கிரமச்‌ செய்கைக்காரரே, என்னை விட்டு 
அகன்றுபோங்கள்‌ என்று அவர்களுக்குச்‌ சொல்லுவேன்‌'' (மத்‌. 7:21- 
23). 

70 


இவை புதிய ஏற்பாட்டிலேயே அதிகமாக அச்சத்தையூட்டும்‌ 
வார்த்தைகளாக இருக்கின்றன. சீஷர்கள்‌ தாங்கள்‌ இயேசுவானவரைப்‌ 





பின்பற்றும்போது தங்கள்‌ வாழ்க்கையையும்‌ ஊழியத்தையும்‌ சீர்தூக்கிப்‌ 
பார்க்கும்‌ வேளையில்‌ “ “அநேக அற்புதங்கள்‌'' என்ற இரண்டு 
வார்த்தைகளைச்‌ சொல்லுவார்கள்‌. அப்போது அவர்களுடைய 
வாழ்க்கை மற்றும்‌ ஊழியத்தைக்‌ குறித்துத்‌ தமது நியாயத்தீர்ப்பைக்‌ 
கொடுக்கும்‌ வகையில்‌ இயேசுவானவரும்‌ இரண்டு வார்த்தைகளைச்‌ 
சொல்லுவார்‌: ““அக்கிரமச்‌ செய்கைக்காரரே!'' 





இயேசுவானவரின்‌ இந்தக்‌ கடினமான அழைப்பிலுள்ள 
மூன்றாவது வாய்ப்பு “நீங்கள்‌ வெறுமனே தேவனுடைய சித்தத்தைச்‌ 
சொல்லும்‌ ஒரு சீஷனா அல்லது அதன்படி செய்யும்‌ சீஷனா?”' 
என்பதாகும்‌. 


இது இந்த மேன்மையான சொற்பொழிவின்‌ முடிவுக்கு இட்டுச்‌ 
செல்கிறது. ““ஆகசையால்‌, நான்‌ சொல்லிய இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு, 
இவைகளின்படி செய்கிறவன்‌ எவனோ, அவனைக்‌ கன்மலையின்மேல்‌ 
தன்‌ வீட்டைக்‌ கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்‌. 
பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம்‌ வந்து, காற்று அடித்து, அந்த 
வீட்டின்மேல்‌ மோதியும்‌, அது விழவில்லை; ஏனென்றால்‌, அது 
கன்மலையின்மேல்‌ அஸ்திபாரம்‌ போடப்பட்டிருந்தது. நான்‌ 
சொல்லியபடி இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு, இவைகளின்படி 
செய்யாதிருக்கிறவன்‌ எவனோ, அவன்‌ தன்‌ வீட்டை மணலின்மேல்‌ 
கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான்‌. பெருமழை 
சொரிந்து, பெருவெள்ளம்‌ வந்து, காற்று அடித்து, அந்த வீட்டின்மேல்‌ 
மோதினபோது அது விழுந்தது; விழுந்து முழுவதும்‌ அழிந்தது என்றார்‌'' 
(வச. 24-27). 











இயேசுவானவருடைய பிரசங்கத்தின்‌ இந்த இறுதி வார்த்தைகளும்‌ 
“பேசுபவர்கள்‌, செய்பவர்கள்‌'' என்ற வேறுபாட்டை உணர்த்துகிறது. 
ஒரு சீஷன்‌ தமது போதனையைக்‌ கேட்டும்‌ அதன்படி செய்யாவிட்டால்‌, 
அவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கைக்கோ அல்லது விசுவாச அறிக்கைக்கோ 
அஸ்திபாரமில்லாமல்‌ இருக்கிறார்கள்‌ என்று அவர்‌ கூறுகிறார்‌. அவர்கள்‌ 
தாங்கள்‌ கேட்டபடி நடப்பார்களானால்‌, அவர்களுடைய வாழ்க்கையும்‌ 
விசுவாசமும்‌ உறுதியான அஸ்திபாரத்தைப்‌ பெற்றிருக்கிறது. 
நீங்கள்‌ ஒரு கைதேர்ந்த ஓவியராக இருப்பீர்களானால்‌, 
““வாழ்க்கை'' என்ற தலைப்பில்‌ ஒரு ஓவியத்தை வரையும்படி நான்‌ 
கூறினால்‌, எந்த ஓவியத்தை வரைவீர்கள்‌? இளைஞர்கள்‌, வாழ்க்கையை 
ஒரு இளைஞன்‌ அனுபவிப்பதுபோன்ற கனவுகாணும்‌ படத்தை 
வரையலாம்‌. அவர்களுடைய பெற்றோர்‌, தாங்கள்‌ வாழ்க்கையில்‌ 


71 

















அனுபவித்த கடினங்களைக்‌ காட்டும்‌ தோல்வி மனப்பான்மையைப்‌ 
பிரதிபலிக்கும்‌ ஒரு படத்தை வரையலாம்‌. 

ஆனால்‌ இயேசுவானவரோ, கனவுகாண்பவரோ அல்லது தோல்வி 
மனப்பான்மை கொண்டவரோ இல்லை. அவர்‌ யதார்த்தவாதியாக 
இருக்கிறார்‌. வாழ்க்கை என்பது புயல்‌ என்றே அவர்‌ போதித்தார்‌. 
வாழ்க்கைப்‌ புயல்களுக்கு எவரும்‌ தப்ப முடியாது. ஆனால்‌ அவருடைய 
போதனைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து வாழ்பவர்கள்‌ இந்தப்‌ புயல்களுக்குத்‌ 
கப்பலாம்‌. ஆனால்‌ கேட்டும்‌ அதன்படி செய்யாதவர்கள்‌ புயலில்‌ தப்பிப்‌ 
பிழைக்க முடியாது. அவர்களுடைய வீழ்ச்சி பெரியதாக இருக்கிறது. 
“நீங்கள்‌ எப்படிப்பட்ட சீஷராக இருக்கிறீர்கள்‌?!” என்ற கேள்வியோடு 
ந்தப்‌ பிரசங்கம்‌ முடிவடைகிறது. 

















இ 


அதிகாரத்திலுள்ள கடைசி வார்த்தைகளின்‌ அவருடைய பேச்சைக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்தவர்கள்‌ என்ன செய்தார்கள்‌ என்று 
குறிப்பிடவில்லை. இங்கே தொலைவில்‌ மலையின்‌ பக்கங்களில்‌ 
இருந்தபடி அவர்‌ பேசும்‌ முறையைக்‌ கவனித்துக்கொண்டிருந்தவர்கள்‌ 
அவருடைய பேச்சைப்‌ பற்றி என்ன நினைத்தார்கள்‌ என்பது குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது: ''இயேசு இந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி முடித்தபோது, 
அவர்‌ வேதபாரகரைப்போல்‌ போதியாமல்‌, அதிகாரமுடையவராய்‌ 
அவர்களுக்குப்‌ போதித்தபடியால்‌, ஜனங்கள்‌ அவருடைய போதகத்தைக்‌ 
குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்‌'' (வச. 28, 29). 








முடிவுரை 

நம்பிக்கையில்லாத இருளில்‌ அலைந்து திரியும்‌ திரளானவர்‌ 
களுக்குத்‌ தமது தீர்வின்‌ பங்காக இருக்கும்படி இயேசுவானவர்‌ தமது 
சீஷர்களை அழைத்ததுபோவே, உங்களையும்‌ அழைக்கிறார்‌. இந்த 
மூன்று அதிகாரங்களையும்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாக வாசியுங்கள்‌. 
அந்தப்‌ போதனைகளைப்‌ புரிந்துகொண்டு அதன்படி வாழ தேவனுடைய 
உதவிக்காக ஜெபியுங்கள்‌. “கேளுங்கள்‌, அப்பொழுது உங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌; தேடுங்கள்‌, அப்பொழுது கண்டடைவீர்கள்‌; 
தட்டுங்கள்‌, அப்பொழுது உங்களுக்குத்‌ திறக்கப்படும்‌'' (மத்‌. 7:7). 





நீங்கள்‌ இயேசுவானவரை மெய்யாகப்‌ பின்பற்றும்‌ சீஷராக 
விரும்புவீர்களானால்‌ எங்களுக்கு அதைத்‌ தெரிவியுங்கள்‌. நீங்கள்‌ 
விசுவாசத்தில்‌ வளர்ச்சியடையும்படியாக வேறு நூல்களையும்‌ நாங்கள்‌ 
உங்களுக்கு அனுப்பிவைப்போம்‌. தேவன்‌ உங்களை ஒரு திட்டத்தோடு 
வைத்திருக்கும்‌ இடத்தில்‌ நீங்கள்‌ எரிந்து பிரகாசிக்கும்‌ விளக்காக 
இருப்பதற்கு இந்தப்புத்தகம்‌ உங்களுக்கு உதவ வேண்டும்‌ என்று நான்‌ 
ஜெபிக்கிறேன்‌. 





72 


